


RAMAPPAIYAN AMMANAI 


By 
S. VAIYAPURI PILLAI, B.A., BL. 





UNIVERSITY OF MADRAS 
1951 


Price Rs, 2-12-0 


MADRAS UNIVERSITY TAMIL SERIES—No. 17. 


RAMAPPAIYAN AMMANAI 


(A Historical Ballad) 


 RAMAPPAIYAN AMMANA\ 


(A Historical Ballad) 


Edited By 
RAO SAHIB S. VAIYAPURI PILLAI. B.A.. உட, 


Reader in Tamil, (1936 to 1946) 
University of Madras 





UNIVERSITY OF MADRAS 


| Price Rs, 2-12-0 


ராமப்பய்யன்‌ அம்மான 





சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
தமிழ்‌ ஆராய்ச்சித்‌ துறைத்‌ தலைவர்‌ (1936-1946) 
ராவ்‌ ஸாகிப்‌, எஸ்‌. வையாபுரிப்பிள்ளை, பி.ஏ., பி.எல்‌, 


பதிப்பித்த 


சேன்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


1951 


உள்ளுறை 


ஆக்லெ முன்னுரை 
சாமப்பய்யன்‌ அம்மானை 
அனுபந்தம்‌ J 
‘Taylor's Oriental Historical Manuscripts 


அனுபந்தம்‌ 11 
Taylor’s Oriental Historical Manuscripts 


அனுபந்தம்‌ 1[1 


சாசனங்கள்‌ 


அனுபந்தம்‌ IV 
நீட்டு 
- அனுபந்தம்‌ V 
தாம்பிர சாசனம்‌ 
Y Mus sib VI 
இரவிக்‌ குட்டிப்பிள்ளே போர்‌ 


பக்கம 
1-9 
1-69 


71 


72 
78 


76 


76 


78-140 


ae ட ARER 
FOREWORD: >. 


J ட wis 
FN 


ந 





The Ramappaiyan Ammanai, published now for the first time, is the 
last of the works edited by me during my tenure of office as the Head 
of Department of Tamil, University of Madras. Being a historical ballad, 
this Ammanai is of considerable interest both to the student of Indian 
History and to the student of Tamil language and literature. Its histori- 
cal material supplements our knowledge of South Indian History in 
important particulars. Its style and idiom help us in our study of 
colloquialism of the 17th century. It marks also a definite stage in the 
development of our popular literature. The ballad type of literature 
flourished for over two centuries andis represented by many lengthy 
poems in Tamil. Many of these ballads lie buried in cadjan manuscripts. 
- Of such ballads as have appeared in print, none are properly edited. 


This poem deals with Tirumalai Naick’s war of A.D. 1637 against 
Sadaikka Teva II, alias Dalavay Setupati. The immediate cause which 
led to this war is variously given. Mention is made of several acts of 
insubordination on the part of the Setupati and of many acts of open 
hostility. He was suspected also of harbouring a design to become an 
independent ruler and the time had now come for eradicating this 
menace which threatened the solidarity of the Naick kingdom. Ramap- 
paiyan, the famous Dalavay, implored for permission to proceed against 
the Setupati and, after some hesitation, the Naick king granted him the 
permission. 


Ramappaiyan repaired to the temple of Sri Meenakshi and prayed to 
be blessed with victory. He met his elder brother, Vayitti Iyan, and 
took leave of him. Then he issued orders to all the polegars to follow him 
with their forces. An immense army was thus collected and at its head, he 
proceeded in all royal pomp through the spacious streets of Madura. He 
reached Chinna Ravutar Palaiyam, and night falling, he encamped there. 
A thousand tents were pitched and in the gleaming light, they appeared 
like a milk-white sea surging and foaming. 


The next day, he marched as far as Vandiyur-k-kottai and holding a 
durbar there, summoned the Jayamakkal (lit. victory men) before him 
and explained to them his intention. The Jayamakkal pressed on his 
attention the need for great caution in the affair and told him that their 
former reverses were due to the secret but solid support of the chiefs which 
the Setupati received as the protector of Dhanushkoti. This only put 
Ramaiyan on his mettle, With increased determination, he rode on his 
palanquin surrounded by a mounted guard, nine thousand strong. 
-` Tiruppuvanam was reached and camps were erected on the river-bank, 
groves and other places. Vigil was kept throughout the night. In the 
morning, he left. Tiruppuvanam for Manamadurai. On his way, there 
was a mud fort almost hidden by woods and bushes. Being questioned, 
the people told him that it was the Rajagambhiran-kottai of Mavali-vana. 
- raya in the country of Alagar. Thereupon, the woods and bushes were , 
mowed down, and the large, fine fort emerged into full view. The whole 
army shouted with joy on this discovery and with enthusiasm, they 
renewed their march and encamped at Vanara.Viran.Madurai for the night. 


2 


The next morning, the spies of Sadaikka Teva sighted this big army , 
and, struck with dismay, hastened tomake their report to their master, 
The news that Ramappaiyan, the trusted commander of Tirumalai N aick, 
was marching against him with a formidable army, did not trouble him in 
the least. Hereminded himself of the victory over the hostile forces at 
Parambakudi, of the chase he gave to Surappaiya before he captured and 
beheaded him, and of the destruction of Arunadri and his forces with the 
deadly fire of his cannon. He took a vow that he would pluck dut the 
eyes of the thoughtless Brahman who dared to conduct this expedition 
and drive him through the streets tying a cocoanut to his tuft. At this 
juncturé, a Pandaram (officiating priest) at the temple of the Ramana- 
- thaswami happened to be present and he recounted to him the military 

achievements of Ramappaiyan. This. self-appointed counsellor tried to 
- dissuade him from offering battle and warned him of the certain defeat 

which he- was courting. But the warning went unheeded and tho 
Pandaram, insulted and threatened, went away in anger to the. temple. 


Sadaikka summoned his trusted lieutenants, foremost amongst them, 
his son-in-law Vanniya Tevan, Alagan, Kumara Alagan, Viou-kondai 
Teva (lit. the Marava of the dangling hair.lock), Pottai Udaiyan, Karutta 
Udaiyan, Ravuttakuttan and several others. He explained to them that 
the Naick being instigated by Setupati, the son of Kutta (கூத்தன்‌ மகன்‌ 
சேதுபதி) had sent this expedition. A war-council was held and Vanniyan 
was entrusted with the conduct of the forces, Full of contempt for the 
Brahman who, for want of an accursed village where he could practise his 
astrological art, took to soldiery as a means of living, the great Vanniya 
took a vow that he would heap indignities on Ramappaiyan, mounted his 
horse named the Confounder of countries (சாடுகலக்கி) and at the head of 


his army, proceeded on his campaign. He passed Kadu-k-kamuttur and 
Kadantakudi and while he neared Kavanur, the sun set. - 


The next morning, he divided his army into three detachments. 
Alagan and his son with all the forces belonging to the Chinna-v-Uliya- 
vakuppu were hastened to the fort of Ariyandipuram; Pottai Udaiyan 
and Vicu-kondaittevan with another company were despatched to the fort 
of Pudukkudi; Matattevan who cleared the way to Madura, Karutta 


Udaiyan and Ravuttakkuttan were, with all their forces, ordered to the 
fort of Pogalur. He himself camped and rested at Tondi, guarding the 
fort of Ilayangudi, — 


The next day, he proceeded to Ariyandipuram fort and had for the 
first time a look at the enemy forces, He wondered at the immensity of 
of the army; but the next moment, his pride in his own power asserted 
itself. He resolved to make a sudden attack on the hostile forces. There 


was heavy fighting and about 300 men in Ramappaiyan’s army and about — 
60 men in Vanni 


yan’s army lay deadon the battle-field. Vanniyan won 
his first victory. 


On the morrow, stung to shame by the defeat sustained, Ramappaiyan 
made a bigger preparation for a decisive engagement, He called forth his 
captains both of the infantry and calvary, about 100 in all, ordered them 
to dispose their army into 18 divisions and surronnded the Ariyandipuram 
fort. The Maravas within the fort were eager to measure their strength 
aganist the Naick forces. They came out divided themselves into five com- 
panies and gave battle. There was a furious fight till sunset and victory 


3 


remained with Vanniya. Three thousand of the Naick’s men and three 
hundred of the Marava’s lost their lives. i 


The day dawned and it found Ramappaiyan in a sour mood. He praised 
his enemies and taunted his own soliders with lack of courage. In their 
presence, he declared that he would himself seize Sadaikka’and bring him 
captive to Madura. At the same time Vanniya sent a messenger to 
Sadaikka and informed him of the result of the engagement the previous day. 
Sadaikka was overjoyed at the news and he was confirmed in his belief 
that Gods and victory were on his side. He sent an insulting letter of 
challenge to Ramappaiyan, who in his turn despatched an equally insul- 

ting challenge. Vanniya was apprised of this challenge and another 
terrible fight at the plains of Pogalur was the result. The Marava forces 
in six divisions attacked the Naick forces and Vanniyan was again the 
hero of the day. Riding on his horse, Ma-poks (or ma-yogt), he sowed 
destruction wherever he went, Seeing this, Ramappaiyan’s son-in law 
Kondappaiyan gathered round him the flower of the Naick soldiers and 
fought like a lion. Before this onslaught, the Marava forces could not 
stand. They wavered and it looked as if they would ultimately give in. 
But they soon rallied round their inspiring leader and reinforcement came 
from Ariyandipuram and Kadantakudi. A fierce battle raged. The Naick 
forces were put.to fight; two hundred horses and ten elephants fell dead 
and four of the Naick’s captains (Virapakshi, Kamakshi, Tondama Naick 
and Vengama Naick) fell victims to Vanniyan’s sword, Six of the Polegars 
shared the same fate and Vanniyan entered the fort in great triumph. The 
heavy casualty (3,000 of the Naick and 500 of the Maravas) gave 
eloquent testimony to the violent fight on the plains of Pogalur. ன இ 


The next morning Vanniya summoned his brave comrades who were 
responsible for the victory and loaded them with presents. Leaving the 
fort in their charge, hestarted off to join Sadaikka Teva at Ramnad 
(Sethukarai). But on his way, at Attiyuttik.kottai, he met his father-in- 
law. Saddaikka embraced his son-in-law and warmly praised his deeds of 
valour on the battle-field. aiaa 


The day next, Ramappaiyan’s forces surrounded Ariyandipuram fort 
and the besieged Maravas, fearing danger, escaped in the small hours of the 
morning and ran as far as Kadantakudi. The Naick forces pursued in hot 
haste, crossed Vaigai at Kadantakudi and encamped at Attankarai for thə 
night. When it dawned, they proceeded on their march, stopped and 
encamped at Pambarrankara, little suspecting that Sadaikka was staying 
at Attiyuttikkottai near by. The latter heard the news and attacked the 
Naick forees. In the engagement that followed, Sadaikka Teva was 
wounded and Vanniyan came to] the rescue. He clove in twain the 
Pattanis who dared to raise his hand against Sadaikka and inflicted a 
severe defeat on the hostile forces, About three hundred Pattanis were 
killed on the spot and five thousand men on the Naick’s side lost their 
lives. The camp was looted and the Naick forces took to their heals. 


The next day, Sadaikka was in a sad plight and Vanniyan realised the 
seriousness of the situation and decided to retreat to Rameswaram. He 
embarked on boats with his army, treasures, etc., and reached the island ~ 
along with his uncle Sadaikka. Rumappaiyan was for the time being 
baulked in his design to capture Sadaikka and for 20 days he stayed 


4 


with his army at Attiyuttikottai, enjoying a much needed rest and 
planning how best to effect his purpose. 


One day, while Ramappaiyan was sitting in state in the durbar hall, 
a messenger came irom Madura with a letter from the Naick summoning 
him immediately to his presence. Along with this was enclosed another 
letter from the Raya (Venkatapati III) to the Naick requesting him to 
send a contingent and informing him that the Mughal Padsha, with a 
body of cavalry thirty thousand strong, had invaded the Raya’s territory 
and that they had already secured ali the mountain passes and fortresses 
and that the town of Vijayapuram and Velloor had been plundered and 
looted. Ramappaiyan, concealing his chagrin as best he could, called 
his captains and informed them that he would be returning in eight days 
and that the positions of vantage so far gained (Attangarai, Pogalur plain, 
etc.), should be zealously guarded. He traced his way back to Madura, 
breaking his journey for the night at Manamadura, 


The next morning he met the Naick and was commanded to proceed 
north against the Mughal invaders. Accordingly, he took leave’ and 
forthwith started on his expedition. At the ead of the first day’s march, 
he rested at Tuvariman. By a forced march of about 7 days, halting on 
his way at Solavandan, Vadamadurai, Srirangam, Kannanoor, Uttattoor, 
Valikandapuram and Velloor, he reached Vengaloor (Bangalore) where the 
Rayar was camping and had an interview with him. Being fully informed 
of the real state of affairs, Ramappaiyan promised to put to rout the 
Mughal forces speedily and returned to his camp in ‘the town. He sent 
messages to Ikkarai Venkatakrishnaiya, requesting him to come to his 
. help. The latter arrived in time. The combined army attacked the in- 
vaders and inflicted a severe defeat. About 6,000 horses, 60 elephants 
and 50 camels lay dead on the battle-field anda thousand horses were 
captured to be sent to Madura as booty. Ramappaiyan returned victorious 
to the Rayar who welcomed him with great joy. A gentle request was made 
that Ramappaiyan might for ever stay with the Emperor; but the loyal 
general got out of the delicate situation by promising that he would not 
fail to be in attendance on the Raya whenever there was any real need. 
Then he was given leave to depart with his booty of 1,000 horses and he 
proceeded southward, following the route he had already traversed. While 
at Srirangam he made valuable offerings to God Ranganatha. He 
continued his march and when he reached Pillaipalayam and camped 
there, the news of his victorious return reached the ears of Tirumalendra. 
Vayitti Iyan, the elder brother of Ramappaiyan, was sent for and 
preparations were made for according the general a grand reception and 
for signalising his services with kanskabishekam (lit. bath of gold), The 
ministers, polegars and Vayitti Iyan met the victorious general, received 
him in the name of the Naick king and informed him of the intended 
honour. But Ramappaiyan would accept nothing until he subjugated 
the Maravas and captured Sadaikka, So he marched to Tiruppuvanam and 
camped there. The people of Madapuram- (Sivaganga Taluk) waited on 
him in a deputation and represented to him their grievances against the 
Kallars who made their lives and properties insecure. Indignant against 
the Kallars, Ramappaiyan went to Mattam Cirukudi. a Kallar settle. 
ment, and destroyed it. The Kallars of the place represented to the 
Naick king what they had suffered and on royal intercession, Ramap- 
paiyan put an end to his activities against the Kallar tribe. He then 
came back to Tiruppuvanam and proceeded on his way to Ramnad, 


5 


When he neared Pogalur, he found that the fort still remained uncap- 
tured. Reprimanded and threatened, the besiegers made desperate effort 
and captured the fort. Alagan and his son Kumara Alagan who held out 
so long againt the superior forces of the Naick and who defended the 
fort so bravely were brought before Ramappaiyan. They were flayed 
alive, cut to pieces joint by joint and their wives were forced to carry the 
pieces in ola bags. For this inhuman act the general is deservedly styled 
cruel-hearted Ramaiyyan (சொடியதொரு ராமய்யன்‌) . 


After this, the general resumed his march. He halted at two places 
Attankarai-k-kottai and Vetalai on two succeeding nights and on the third 
day, he reached Pambarrankarai. He came to the sea-shore, looked 
wistfully across the waters and found the Pambanturai-k-kottai standing 
in singular strength, He no longer wondered at the resistance offered by 
Sadaikkan. But he was equal to the occasion and formed the plan of 
putting up a causeway across the narrow ‘strait. How the causeway was 
constructed is naively told and is the one humorous incident in the poem, 
set against the grim background of ruthless battles. * 


Ramappaiyan was standing in deep contemplation and at once 
the idea struck him that it was thereabouts that the Great Rama 
of Ayodhya built a bridge and crossed over to Lanka. He thought he 
would emulate the epic hero, build a causeway, and capture his Ravana, 
Sadaikka Teva. An auspicious day was chosen. The plan was that every 
one in the army including chieftains and polegars should all bring stones 
for the construction. But the latter had serious misgivings and they 
suspected that Ramappaiyan might be intriguing with the devil. for they 
argued, any one in his right senses would have seen the utter impossibility 
of the task. They hesitated to begin the work but Ramappaiyan with his 
usual sagacity began carrying stones himself, Almost everyone joined in 
the work and stones were coming in good number. A few of the chief- 
tains could not make up their minds to follow the lead of even their 
general. But stung by the sarcastic remarks of Ramappaiyan, they also 
joined in the common work and with them, all their subordinates and 
dependants. 


The work was progressing merrily and the clumsy manner in which 
the chieftains (mostly naicks) were carrying their load was a sight indeed ! 
A danseuse who.chanced to look at them recalled the usual grandiose gait 
of these Naick chiefs and could hardly stifle her laughter, She called in 
her sisters in the profession and jeered at the poor chiefs. Ramappaiyan 
came to know of this and dismissing the chieftains, ordered the whole 
tribe of hetaerae to doa like service. There were 7,000 courtesans and 
everyone of them was to carry seven stones. A young man of the 
merchant class happened to notice them in their work and recalling the 


* About 150 lines are devoted to this incident. Perhaps a realistic account of the 
construction hag to be looked for elsewhere. At p, 357 of Rev. Taylor's Catalogue 
Raisonne of Oriental Manuscripts in the Government Library, we fini the following note 
on Bettalu Nayakar. ‘In his time, Ramappaiyan, general of Tirumala Nayakkar, being 
about to proceed against the Setupati. called for the Said Bettalu Nayakar and gave him” 
ordets to construct.with his people a bridge at the straits of Pamban; which bridge was 
built with great labour so that the entire army passed over to the island of Rameswaram: 
and the Setupati being conquered, Bettalu Nayaker received honorable notice for the great 
trouble whieh had fallen to his share, He ruled fifty years,’ 


6 


ace and delieacy of these wanton women, broke into uncontroi. 
E ie Crimson vith shame, the women informed ‘Ramappaiyan 
of the ridicule to which they were subjected and the general relieved them 
of their task and called the whole class of Chettiyars resident in the town 
and yoked them to the work. There were 8,000 Chettis and they had te 
carry 10 stones each. A youngster of the mendicant class, often repulsed 
by the Chettis when he approached thom for alms, took this opportunity 
of taunting them and he along with his brethren, had to pay the penalty 
for ridiculing the state service. They were also compelled to bring stones 
and aid in the construction of the causeway. Thus the work went on 
rapidly and the causeway was built in seven days, 


The news of the construction reached the ears of Vanniyan and he 
stormed with rage. He considered it a sacrilege to tamper with Rama’s 
bridge in any way. The big ship Pendukal nacci (lit. the queen of women- 
folk) was ordered to be rigged out and on it were mounted two big guns 
Rama and Lakshmana by name. Vanniyan went on board with a consi- 
derable number of men. A fight took place and the cannon of Vanniyan 
played havoc among Ramappaiyan's forces. . The courtesans and the 
Chettiyars, the poet takes care to mention, were among the first to take to 
their heels! Night intervened and the havoc ceased, 


The day dawned and with it, Ramappaiyan was awakened to a full 
realisation of the ssrious danger. Unless he secured a naval force, there 
was no possibility of reducing Sadaikkan and his confederates to submis. 
sion. He had to negotiate with the ‘Parangis’ in various places, Ceylo 0, 
Colombo, Kandy, Mannar, Cochin and the neighbouring islands. The 
poem does not give us details ; but there are grounds for supposing that it 
was with the Portuguese that the negotiations were made.* 


A week or two must have elapsed before the naval forces arrived, 
The Portuguese owed already a grudge against the Setupati for disallowing 
them passage through the straits, and now when Ramappaiyan promised 
on behalf of his king to make over the island of Ramesvaram permanently 
if they would only assist him in the present enterprise, their general 
agreed readily to doso. The island of Ramesvaram was- surrounded on 
all sides by the hostile crafts of the Parangis. Vanniyan, on hearing this, 
vowed revenge. His ship Pendukal Nacci, was brought and the two guns: 
Rama and Lakshmana were taken on board. Five small craft also were 
made ready forthe fighting men, There was a naval engagement and 


Vanniyan captured six of the Parangi craft. He returned home crowned 
with victory. 


The scattered Parangis gathered together the next day, surrounded 
the island and gave battle with renewed energy and the Maravas found it 


*The Naique of Madura sent his ambassador, R 
August, 1639, to give an assurance on his account to the King of Portugal that in consi 
deration of the assistance sent him when he wished to take Marava, he undertook ta give 
the king of Portugal a fortress in Pampa called Uthear, or wherever he might desire one 
-with a Portuguese Captain, 50 Portuguese soldiers, 100 lascars and 3,000 pardos for the 
maintenance of the sime; also to build at his own expense a church at Ramanacor, and 
seven churches between Bambam (Pambin) aad Tommdy (Tondi).—F, C. Danver's 

Report on the Portuguese Records relating to the East Indies, pp 43-44, . $ 


amappa to the Viceroy, on the 13th 


ட்‌ 


very difficult to hold their own, Sadaikka learnt of this and told 
Vanniyan of the imminent danger. This redoubtable warrior mounted 
his steed Nadukalakki and rushed with his men to the causeway. 
Ramappaiyan also gathered his men and met his foes. The Parangis 
landed and joined their ally. But they were repulsed with severe loss and 
such of them as were able to get on board their ships could not escape the 
deadly fire of the cannon, Thus ended the day’s fight and Vanniyan was 
gain the victor. 


Even the lion-hearted Ramappaiyan could hardly stand the series of 
reverses and he was sorely puzzled to find out means of overpowering the 
enemy. He planned at last to bombard the enemy both by sea and by 
land. A large fleet of 500 ships laden with Parangis and the flower of the 
Naick army were ordered to surround the island of Ramesvaram and at the 
same time, infantry was rushed in from the causeway also. The news of 
this double operation duly reached the ears of Sadaikka and Vanniyan. 
The latter called together the Marava chieftains and reminded them of 
their duty to avenge the inhuman butchery of Alagan and his son. Once 
more, he mounted his steed Nadukalakki and rushed to the causeway with 
all his forces, The battle raged in all its fury. About 6,000-Maravas were 
put to the sword and Ramappaiyan stood in the fleld thirsting for more 
blood. The remnant of the Marava forces turned and fled. Vanniyan 
could not brook this. With a courage and strength hardly equalled, he 
rushed into the enemy’s array and gave a terrible fight. Seventy 
chieftains and a thousand men of the Naick forces perished. The cannon 
of the Marava chiefs boomed and hailed destruction on the ships surroun- 
ding the island. What was almost a defeat was turned into a victory by 
the intrepid Vanniyan. 


At this contretemps, Ramappaiyan was furious. He assembled his 
men and told them that he would hang them all in a line along the banks 
of the Vaigai .River rather than return to Madura without killing 
Vanniyan and capturing Sadaikka Teva. It was no idle threat. So, on 
the morrow, frantic efforts were made for delivering a final blow. 
Sadaikka, hearing of this, called his men together, made them valuable 
presents and exhorted them to fight bravely for independence, But 
among the men, he missed the inspiring presenee of his son-in-law. 
Vanniyan was suffering from high fever and the next day, pustules of 
smallpox broke all over his body. Goddesses were propitiated with 
offerings and sacrifices. Ramappaiyan was suspected of having resorted 
to black art against Vanniyan, and Sadaikka ordered a Vedic sacriflce to 
be performed iu retaliation. On the fourth day of the sacrifice, abscesses 
broke out in several places on Ramappaiyan’s body: but the brave 
general patiently bore his sufferings and ordered simultaneous actions in 
three places, near about the Pamban Port, in the sea and on the causeway, 
Sadaikka’s forces rose equal to the occasion, fighting and repulsing the 
enemy. While the fight was in progress, the people attending on 
Vanniyan were talking about it in his hearing ; and the warrior, though he 
lay on his bed thoroughly exhausted, could not contain himself. He rose 
with a war-cry and demanded his steed Nadukalakki. It came beautifully — 
caparisoned. He asked his men to accoutre him fully and to place him . 
steady on the faithful animal. He proceeded to the causeway in spite of 
the remonstrances of his father-in-law. The Marava forces waxed in 
enthusiasm at his appearance and the Naik forces shrank with terror. 
The fight assumed bigger proportions and at the commencement, the 


8 


Naick forces had the upper hand. But ina short time, Vanniyan tarnéd 
the tide. He broke the enemy’s rank and with his sword dealt destruction 
everywhere. Virupakshi Naick, Bommanna Naick and Toddaya Naick 
were cut to pieces, His guns also were equally destructive. Six thousand 
men and fifty horses lay dead on the battle-field. The main tent of the 
Naick was plundered and Vanniyan had his last victory. Exhausted by 
the fight he mounted his state elephant and returned home in regal 
splendour. , 

Sadaikka, who was looking expectantly for his son-in-law, rushed 
forward and embraced him. The great Vanniya was taken to his bed and 
before he allowed his waist-band to be unfastened, he spoke seriously to 
his father-in-law about the future. He insisted that Sadaikka should not 
rely upon the strength of his army and of his captains and advised him 
strongly to make peace with Ramappaiyan on proper assurances. Having 
done this duty, he reclined on his bed and breathed his last. The sorrow 
of Sadaikka and his wife—indeed of every one in Setupati’s camp— 
knew no bounds and Vanniyan’s wife performed suttee and immolated 
herself on his funeral pyre. 


The news of Vanniyan’s death spread like wild fire and soon reached 
the ears of Ramappaiyan. He was holding a durbar with the chieftains 
and polegars in full attendance and the news threw him into a commotion 
of joy. He hardly recovered himself before a messenger from Setupati 
appeared with a letter of capitulation. Sadaikka Teva was willing to ` 
meet the general and treat with him, provided the latter would promise, 
in the name of his brother Vayitti Iyan, not to molest him. The assurance 
was given and two sthanapathis were sent along with the messenger. 
‘Sadaikka received the sthanapathis with due honours and pressed the letter 
of assurance to his eyes. Trusting in God, he mounted his palanquin and 
with all the regal paraphernalia proceeded to Ramappaiyan’s court. 
Reaching there, he got down from his palanquin, offered his presents and 
made his obeisance to the general. But the ungenerous Ramappaiyan 
took off his turban and insultingly asked Sadaikka to point out the cocoa- 
nut which the latter vowed he would tie to his tuft. All undaunted, the 
Setupati retorted that he would have done sọ, had his Vanniyan only 
lived. Enraged at the words, Ramappaiyan ordered him to be tied and 
secured, The object of the Naick general thus fulfilled, he marched back 
to Madura with the pomp and splendour of a victorious general. 


Tirumalai Naick was in his palace and in his august presence, 
Ramappaiyan appeared with his prisoner, After warmly welcoming the 
general, the Naick turned to Sadaikka andasked him the reason why he 
remained recalcitrant so long, without paying homage. The Marava 
replied firmly that, had his Vanniyan been alive, he would not have the 
privilege of paying homage even now. None too pleased with this 
turbulent vassal, the Naick ordered him to be put in chains and confined 
within a dungeon. The prisoner thus disposed, thé victor remained to be 
rewarded, He was bathed in a shower of gold (kanakabhishekam), a long- 
deferred honour, taken in procession through the spacious streets of the 
capital, and warmly received by the king in person, 


Days passed and one morning, Tirumalai Naick was informed that the 
fetters on the 


prisoner’s person broke of their own accord in a miraculous 
way. The Naick was fully convinced that this was the result of divine 


9 


intervention and ordered the prisoner to be released, Sadaikka appeared 
in his presence and received his command to rule as his vassal. On this 
occasion, Marava did not fail to express his allegiance. Then the Naick 
king gave him presents and permitted him to depart for Ramnad, 
Accordingly, the Setupati repaired to Ramnad and by the Grace of God 
ruled there in great prosperity. 


This summary will give the general reader a good idea of the 
subject-matter dealt with in the poem. The hero of the poem Ramap- 
paiyan figures also as a chief actor in another poem Iravikkuttippillai Por, 
(The Battle of Iravikkutippillai), This poem will be found in Appendix VI. 
Other useful appendices also are added at the end. 


For transcripts of Ramappaiyan Ammanai, I am indebted to the 
Mackenzie Collection of Manuscripts, Madras and to the Saraswathi Mahal 
Library, Tanjore. For copies of Iravikkuttippillai Por, I acknowledge 
my indebtedness to Messrs. Kavimani S. Desikavinayakam Pillai of 
Putheri, Nagercoil, P. Subramania Pillai, Advocate, Nagercoil and to 
C. Pannirukaiperamal Mudaliar, M.A., B.L., Nagercoil. 


My thanks are due to the Syndicate of the University of Madras for 
sanctioning the publication of this work. உர 


iversity of Madras 
University of Madras | S. VAIYAPURI PILLAI, 


1.9... 46, 


ட 


ராமப்பய்யன்‌ அம்மான 


தசாரணிரா மய்யன்‌ சடைக்கன்‌ தனைப்பிடித்தப்‌ 
பாரறிய வந்தபடை பண்பாக மாமதமைச்‌ 
RSA விநாயகனே செங்கமலை தன்மருகா 
புத்திமிக வேணுமே போற்றி. 


[காப்பு] 


கற்தன்‌ திருமகனே காரானை மேனியனே 
சத்திக்‌ கணபதியே அய்யனல்லாள்‌ புத்திரனே 
விக்தை விநாயகனே வேறுவினை வாராமல்‌ 
புத்தி மிகத்தந்து போத வசமருள்வாய்‌ 
5 சித்தி விகாயகனே தென்கூடல்‌ வாழ்பவனே 

பத்தியுடன்‌ அம்மானை பாட வரமருள்வாய்‌ 
வெற்றி விநாயகனே வேலவற்கு முன்னோனே 
சித்த மிரங்கித்‌ திருவாக்குத்‌ தந்தருள்வாய்‌ 
கந்தனே யிக்கதையைக்‌ காத்தருள வேணுமையா 

10 மைந்தா குமரா மயிலே௮ஞ்‌ சேவகனே 
என்று மயிலேறும்‌ இளைய பெருமாளே 


மாறிவரு சூரர்‌ தம்மை வாகாக வென்றேனே 


[நாற்போநள்‌ | 


சாமப்பய யன்படைப்போர்‌ நன்றாக யான்பாடக்‌ 
காமன்‌ தனையெரித்த கண்ணுதலோன்‌ முன்னடவாய்‌ 
15 ஆஸ்த்தான போசன்‌ அதிவீர சாமயன்மேல்‌ 
மன்னர்கள்‌ மெச்சு மதியூகி ராமயன்மேல்‌ 
மாற்றலர்கள்‌ சிங்க மனனன்புரை ராமயன்மேல்‌ 
இக்கடங்க வெட்டித்‌ தஇறைகொண்ட ராமயன்மேல்‌ 


ஆராரும்‌ பாடுகின்‌ உ அம்மானை பாடுகிறேன்‌ 


3. 2 வினாயகனே, ்‌ 15. 4 சாமயனே. 
10. 4 சேவுகனே, 


bo 


20 


25 


30 


35 


40 


45 


20. 2 சட்டத்‌, 
21. 2 ராமய்யனைப்‌, 48. 
24. 2 யெந்தனக்குப்‌, 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


[ராமப்பய்யன்‌ சடைக்கத்தேவர்மேற்‌ படையேடூத்துச்‌ 
சேல்ல விடைபெறுதல்‌ | 


தென்னவனார்‌ கச்சித்‌ இருமலை ஈராதிபனைப்‌ 

பொன்னவனாம்‌ சாமய்யனும்‌ போற்றியிரு கையேந்தி 
அண்டவனே யிப்போ அடியேன்சொல்‌ விண்ணப்பங்கேள்‌ 
மதுரை நகராளு மன்னவனே நீர்கேளும்‌ 

பூவேந்தே Quer தனக்குப்‌ பொருந்தி மனமகிழ்ந்து — 
தேவேந்திரன்‌ பட்டம்போல்ச்‌ செய்விச்£ர்‌ மன்னவனே 
அன்அமுத லின்றளவும்‌ அடியேனும்‌ உன்‌ தனக்கு 
அட்டதிக்கு மெட்டு மானபதி னா௮ மெல்லாம்‌ 

திக்கடங்க. வெட்டித்‌ இறைகொண்டே தானுமின்று 
வணங்கா த மன்னர்‌ தம்மை வணக்குவித்தேன்‌ ஆண்டவனே 
நின்னருளால்‌ மன்னர்தம்மை நீள நிலத்தில்வெட்டிக்‌ 
கட்டாத கப்பமெல்லாம்‌ கட்டுவித்தேன்‌ நின்னருளால்‌ 
கண்டு வணங்கா தான்‌ கைகட்டி நில்லாதான்‌ 

எல்லோரும்‌ வநது எமக்குப்‌ பணிவிடை தான்‌ 

என்பேருஞ்‌ சொன்னால்‌ எதிர்ப்பர்களோ மன்னவர்கள்‌ 
வானுலஇல்‌ வக்‌ [தெ] MSS மன்னரையும்‌ தான்பிடி த.துக்‌ 
கட்டிக்‌ கொடுவருவேன்‌ கற்தன்‌ சமூகமதில்‌ 

தஞ்சாவூர்க்‌ கோட்டைதனை த தவிடுபொடி யாக்கவைப்பேன்‌ 
கோவிலடிக்‌ கோட்டையிலே கொள்ளையிட்டுக்‌ கொண்டிடுவேன்‌ 
எனக்குவிடை தாருமய்யா வென்‌ அ[ரைத்‌|தான்‌ ராமய்யனும்‌ 
விறுஅபுகழ்‌ roots வீரியங்கள்‌ பேசாதே 
ஆண்டவனே இப்போது அடியேன்சொல்‌ விண்ணப்பங்கேள்‌ 
பாளையக்‌ காறரெல்லாம்‌ பயந்து வணங்குவர்காண்‌ 
வணங்காமல்க்‌ தானிருக்கும்‌ வண்ட மறவனையும்‌ 

வளைந்து பிடித்துவந்து வணங்கவைப்பே னாண்டவனே 
எனக்குவிடை தாருமய்யா என்றுரைத்தார்‌ சாமயயனும்‌ 
வேண்டா மடாராமா வீரியங்கள்‌ பேசாதே 

பண்டு முன்னாள்‌ ஈம்சேனை பாருலகு தான றியக்‌ 
குழல்வாய்க்‌ கிரையாகக்‌ கொள்ளை Qar SG தாமே 

இன்று பகைத்தா லெதிர்த்தமன்னர்‌ தான்‌ நகைப்பார்‌ 


34, 8 எதப்பற்களோ. 
1-2 குளல்வாய்க்‌ இறையாகக்‌, 


26. 4 உந்தனக்கு. 


28-31. 


இவ்வரிகளுக்கு பதில்‌ ; 
திட்டனவே வெட்டித்‌ திறைகொண்டு தான்வருவேண்‌ 
வணங்காத பேறையெல்லாம்‌ வணங்கவைப்பே ஞாண்டவனே, 


50 


55 


60 


65 


70 


80 


85 


65. 


4 யாக்கிவிப்பேன்‌. 74. 
69. 3 மகதலத்து, 80. 
72. 2 வாயலிலே, 81. 


படையேடூக்க விடைபேறுதல்‌ 


சேதுக்‌ கரைதனிலே சென்றவர்கள்‌ மீண்டதில்லை 
வாளுக்‌ இரையிட்ட மறவன்‌ வலுக்காறன்‌ 

ஆப்பாக்கி மெத்தவுண்டாக்‌ தோரா மறவனுக்குத்‌ 
தன்னரசு CIO’ தனிக்கோட்டை யாளுவனாம்‌ 
மதுரைப்‌ படையென்றால்‌ மதியான்‌ மறவனுந்தான்‌ 
மறவர்கள்‌ சற்று மதியார்‌ வடுகனென்றால்‌ 
உன்னுடைய வாள்‌ த்திறத்தை யொருக்காலு மெண்ணான்காண்‌ 
வேண்டா மடாசாமா வீரியங்கள்‌ பேசாதே | 
மன்னன்‌ உரைத்ததெல்லா மனமகிழ்ந்து கேட்டுகின்று 
கன்னன்‌ புலிராமன்‌ கைகட்டி வாய்புதைத்து 

அரசர்‌ பெருமானே ஆண்டவனே சொன்னீ மே 

பண்டு வடுகசென்று பாராமல்‌ நீருரைத்தீர்‌ 

என்கற்தி தன்னை யினிக்கேளும்‌ ஆண்டவனே 
வஞ்சனைகள்‌ பண்ணுகின்ற மறவர்க ளெல்லோரும்‌ 
தஞ்சமென்று வந்து சரணஞ்‌ சரணமென்பார்‌ 
தஞ்சாவூர்க்‌ கோட்டை தனைத்‌ தவிடுபொடி யாக்குவிப்பேன்‌ 
மைசூருக்‌ கோட்டைதனை மதியாமல்‌ கானடிப்பேன்‌ 
வங்காளம்‌ கொங்கு மலையாளம்‌ உள்ளதெல்லாம்‌ 
தங்காம லுன்பாதம்‌ சரணம்‌ பணியவைப்பேன்‌ 
வட்டான முள்ள மகிதலத்து மன்னரெல்லாம்‌ 

கட்டாத கப்பமெல்லாம்‌ கட்டவைத்தே னுன்னருளால்‌ 
௪திரத்தை யெண்ணாமல்‌ தான்குஅம்பு சொன்னோரை 
மதுரை த்தலை வாயிலிலே வந்து பணியவைத்தேன்‌ 
வையகத்தி லுள்ள மன்னர்மனு ராசாக்கள்‌ 

சேரப்‌ பணிந்து தெண்டனிட்டு நிற்கலையோ 
வல்லவனோ தான்மறவன்‌ மகாபொருட்டோ மன்னவரே 
இவ்வசன மெல்லாம்‌ இயல்வா யுரைத்த பின்பு 
மைவிழியார்‌ மோகன்‌ மன்னவனார்‌ முன்னைநின்‌ அ 
மெய்வசன மாக விளம்பினார்‌ ராமய்யனும்‌ 

சென்றே மறவனுட செய்தியெல்லாம்‌ பார்த்துவரப்‌ 
பண்டைப்‌ படைவெட்டும்‌ பார்த்து வருவேனான்‌ 
ஆண்டவனே யிப்போ தனுப்புவிக்க வேணுமென்றார்‌ 
போய்வாமே னய்யா பொருக்தவிடை தாருமென்றார்‌ 
போய்வாறே னென்றதொருஃபுகழ்ரா மனைப்பார்த்து 
வணங்கா முடிவேந்தன்‌ வாகாய்ச்‌ சரித்‌ அுசைப்பார்‌ 
எப்படியோ வென்று எண்ணி நினையாமல்‌ 


8 
8 பாத்து. 
8 தனுப்பிவிக்க, 


90 


95 


100 


105 


110 


115 


120 


87. 4 பத்தாதோ. 


90. 
91. 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


இல்லாத செய்தியெல்லாம்‌ ஏனுரைத்தாய்‌ சாமா 
முன்னமே தானிறந்த முனைவடுகர்‌ L DMO BT 
மறவனுட பூமியிலே மாள்வையென்று கற்பினையோ 
என்றுசொல்லி மன்னவனும்‌ இயம்புவா னப்போது 
பெற்றார்‌ பிறந்தார்‌ பெயர்போன நங்குலத்தார்‌ 
உற்றார்‌ உறமுறையா Chater வடுகரெல்லாம்‌ 
பாளையக்‌ காறர்‌ படைத்தலைவ ரெல்லோரும்‌ 
வேளையத்தில்‌ வென்றுவரும்‌ வீரப்பரி வாரங்களும்‌ 
தொட்டியர்‌ கம்பளத்தார்‌ Carma சேவகரும்‌ 
சூரப்பய்ய னைவெட்டிச்‌ சூறையிட்டான்‌ கண்டாயே 
அங்காரி யஞ்சொல்லும்‌ அருணாத்‌ திரிதனையும்‌ 
பண்டு வடுகர்‌ படைத்தலைவ ரத்தனையும்‌ 

ச௪துரேறி வெட்டிச்‌ ௪திமானஞ்‌ செய்தவன்காண்‌ 
சேதுக்‌ கரைதன்னில்‌ சேர இறந்துவிட்டார்‌ 
காட்டிலே வெட்டிக்‌ கழுகுபசி திரவைத்தான்‌ 
வெற்றிச்சக்‌ கூதி Ang பரித்தவன்காண்‌ 


. முன்னமே வெட்டி முனைகண்டான்‌ மறவனுந்தான்‌ 
-இந்காளி லேதான்‌ எண்ணான்‌ வடுகனென்றால்‌ 


வேண்டாங்காண்‌ ராமய்யனே வீரியத்தை விட்டுவிடும்‌ 
தென்னவனே விண்ணப்பம்‌ செய்கிறேன்‌ கேளுமய்யா 
முன்னமே ஈஞ்சேனை முரிந்தார்க ளென்றரைத்திர்‌ : 
மன்னவர்கள்‌ மெத்த மடிந்தார்க Carer அரைத்திர்‌ 

அந்த மறவன்‌ படும்பாடு கேளுமய்யா 

என்‌ தனுட வாள்‌ த்திறத்தை இனிப்பாரு மன்னவனே . 
திரியோ தனனைச்‌ சித்திர சேனன்முன்னாள்‌. 

பரிவாகத்‌ தேர்க்காலில்‌ பாசமுடன்‌ கட்டுகைபோல்‌ 
அரக்கர்‌ குலத்தை அனுமா ரறுத்தாப்போல்‌ 
மறக்குலத்தை நானும்‌ வா[கா|ய்க்‌ கருவறுப்பேன்‌ 
எட்டாம்‌ லோடி யெங்கே யிருந்தாலும்‌ 

சென்‌ றிறங்கி யெட்டாநாள்த்‌ தென்ன [வன்‌] பாருலில்‌ 
நாடழித்துத்‌ தீக்கொளுத்தி ஈன்னகரி பாழாக்கி 
வெட்டிச்‌ சிறைப்பிடித்து வேந்தன்‌ சடைக்கனையும்‌ 
கட்டிக்‌ கொடுவருவேன்‌ கற்தனே யுன்பாதம்‌ 
ஆண்டவனே .இப்போ அனுப்புவிக்க வேணுமென்றான்‌ 
போய்வாறே னய்யா பொருந்தவிடை தாருமென்றான்‌ 
வணங்கா முடிவேந்தன்‌ மனமூழ்ந்து தான்சிரித்து 


96. 8 அருணசாஷ்த்‌. 


1 பெத்தார்‌. 105. 8 செய்யிறேன்‌. 
1 உத்தார்‌, 119. 


3 அனுப்பிவிக்க. 


125 


130 


135 


140 


145 


150 


155 


127. 
130. 


மீனாட்சிகோயிலில்‌ வரம்வேண்டல்‌ 


நல்லதென்று சொல்லி ஈரபாலன்‌ அப்போது 
நம்பிக்கை முத்திரையும்‌ ஈல்வயிர மோதிரமும்‌ 
ம்பிப்‌ பதக்கன்‌ சொ[ல்‌]வயி டூரியமும்‌ 

SIME சவுக்களியுக்‌ தங்கக்‌ கடையமுடன்‌ 

ஆளிப்‌ பதக்கமுடன்‌ ஆனபீ தாம்பமமும்‌ 

நீலக்‌ கடுக்கன்‌ நிரையாழி மோதிரமும்‌ 

அஸ்த்த கடையமுடன்‌ ஆணிமுத்து மாலைகளும்‌ 
முத்துக்‌ கடுக்கன்‌ முன்கை முதாரியுடன்‌ 

கொத்துக்‌ இராயுங்‌ கோத்தமுதீதுத்‌ தாழ்வடமும்‌.. 
சவ்வாது| ப்‌ பொட்டுமிட்டு |,த்‌ தலையில்‌ தீ தலைப்‌ பாகுவைத்துப்‌ 
பூஷணங்க ளூள்ளதெல்லாம்‌ பூட்டி யலங்கரித்து 
மாயோகி யென்னுமொரு வான்பரியுக்‌ தான்கொடுத்அப்‌ 
பட்டத்துக்‌ குஞ்சரமும்‌ பாங்குடனே தான்கொடுத்து 
ஏற்ற பணிகொடுத்தார்‌ எதிரில்லா சாமயற்கு 
நேசமுடன்‌ உன்தனக்கு நிச்சயமாய்ச்‌ Cero BC por 
AMFOF சொக்கர்‌ gyre ரருளாலே 
அங்கயல்க்கண்‌ Be A யம்ம னருளாலே . 
திரவெட்டி வாருமென்று தென்னன்‌ விடைகொடுத்தார்‌ 
விடைவாங்கி ராமய்யனும்‌ விறுது பலபேகிக்‌ 

aps னெனுந்துரையைக்‌ கனகரற்றின மேடைதனில்‌ 
நின்‌ நனுப்பிக்‌ கொண்டு நிதியுடன்‌ கைகுவித்து 
ஆண்டவனே இப்போ தடியேனும்‌ போய்வாறேன்‌ 
போய்வாராய்‌ சாமாவென்று பொருந்தி மனமகிழ்ந்து 
விரியவா னென்ஞுலும்‌ வெஞ்சமரில்‌ பத்திரமாய்க்‌ 
கச்சைகட்டிப்‌ பாளையத்தில்‌ கண்தூக்கங்‌ கொள்ளாமல்‌ 
எச்சரிக்கை மேலே யிருக்துகொள்ளுங்‌ காரியத்தை 
பாரி படுக்களமும்‌ பதனமாய்த்‌ தானிறுத்தி 
வாதுசொல்லி நீபோழுய்‌ மறவன்‌ ௪திகாறன்‌ 
அப்போது சாமயனும்‌ அன்பாய்‌ மனமகிழ்ந்து 
புறப்பட்டான்‌ சாமயனும்‌ பேருலகு தானறிய 
கொலுச்சா வடிதனிலே கொலுவிருக்தான்‌ சா| ம]யனும்‌ 
அந்தநாள்‌ சென்று அலைகதிரோன்‌ போய்மறைந்தான்‌ 


[மீனுட்சி கோயிலிற்‌ சேன்று ராமப்பய்யன்‌ வரம்வேண்டல்‌ | 
மற்றநாள்த்‌ தானு மன்னன்புலி ராமயனும்‌ 

செப்பமுடன்‌ மீனாட்சி திருவாசல்‌ தன்னில்கின்று 

சிங்கார மண்டபமும்‌ இருத்தேரும்‌ உன்‌ தனக்கு 

8 கிறையாளி, 134, 4 தான்குடுத்து, 

4 தாவடமும்‌, ட... 51, 1 பிறப்பட்டான்‌ 


160 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


வங்கார மாக வயிரப்படி தங்கப்படி. 

மெய்ப்பாகக்‌ கட்டிவைப்பேன்‌ மீனாட்சி யேயுமையே 
என்தனுட சேனை இளந்தலையாய்ப்‌ போகாமல்‌ 
வந்த மறவனுடன்‌ வாகாய்ச்‌ சமர்பொருது 
வெற்றிகொண்டு மீண்டுவர வேக முடனருளும்‌ 
கன்னி மதரமொழி கயிலாசர்‌ தன்‌ துணையே 

என்று மிகப்போற்றி Cupp மலரடியைத்‌ 
தெண்டனிட்டு மெள்ளத்‌ திறமாய்‌ வெளியில்வக்து 


[தமையன்‌ வயித்திஅய்யனீடஜ்‌ சென்று ராமப்பய்யன்‌ விடைபேறுதல்‌] 


165 


170 


175 


180 


185 


190 


165. 
168. 
190. 


ஆசவா ரத்துடனே ஆர்ப்பரித்துக்‌ கொக்கரித்துத்‌ 

தமையன்‌ வயித்தியய்யன்‌ தார்வேந்தன்‌ தன்னிடத்தில்‌ 
மதியா மறவன்மேல்‌ மன்னவனை போய்வாதேன்‌ 

அண்ணா நீ ரென்னை அனுப்புவிக்க வேணுமென்றார்‌ 

என்‌ அசொன்ன தம்பியரை யேறிட்டுத்‌ தான்பார்த்து 

என்‌ துணைவா தம்பியரே யென்வார்த்தை கேளுமினி 

மறவன்‌ சதிகாறன்‌ மதியா னொருகாளும்‌ 
தன்னரச நாடு சதிமானஞ்‌ செய்திடுவான்‌ 

சேதுக்‌ கசைதனிலே சென்றவர்கள்‌ மீண்டதில்லை 
சேதுவிலே படையெடுத்தோர்‌ தரும்பினபே ௬ண்டோகாண்‌ 
வாதுசொல்லி நீபோராய்‌ மறவன்‌ வலுக்காறன்‌ 

உன்னுடைய வாள்‌ த்திறத்தை யொருக்காலு மெண்ணான்காண்‌ 
விறுதுக்கு வெட்டிவரும்‌ வேந்தனே தம்பியே 

இவ்வசன மெல்லாம்‌ இயல்பா யுசைத்தபின்பு 

கன்ன்ன்புலி ராமயனுங்‌ கைகட்டி வாய்புதைத்‌ து 
என்னுடைய வாள்‌ தீதிறத்தை யினிக்கேளும்‌ அண்ணா நீர்‌ 


்‌ பண்டு வடுகரென்று பாராமல்‌ நீருரை த்‌இர்‌ 


சென்றிறங்கி யெட்டாகாள்‌ த்‌ தேவரீர்‌ பாருமினி 
நாடழித்துத்‌ தீக்கொளுத்தி ஈன்னகரம்‌ பாழாக்க 


. வெட்டிச்‌ சிறைப்பிடித்து வேந்தரையுக்‌ தான்துரத்திக்‌ 


கட்டிக்கொண்டு கான்வருவேன்‌ கச்‌ தீதிருமலை யேந்திரன்முன்‌ . 
அண்ணா நீர்‌ இன்று அனுப்பிவைக்க வேணுமென்றார்‌ 
போய்வாறே அய்யா பொருந்திவிடை தாருமென்றார்‌ 

yaar த்தை கேட்டு ஆனதொரு அய்யனுந்தான்‌ 

போயவாரு மென்று பொருந்தி மனம௫ழ்க்து 

என்அரைத்த தம்பியரை யேறிட்டுத்‌ தான்பார்‌ த்துக்‌ 

கட்டியே தம்பியைக்‌ கனபுயத்தி லேயணை த்தார்‌ 


1 ஆரபா, 191 


ல 1-2 . ( . . 
8 அனுப்பிவிக்க. கட்டியணைத்‌ தெம்பியசை. 


இவ்வடி தவறாக எழுதப்பட்டுளதெனத்‌ தோன்‌ அறத ; 169-ம்‌ அடி பார்க்க 


சின்னராவுத்தர்‌ பாளையத்திற்‌ கூடாரமடித்தல்‌ 


இருகண்ணால்‌ நீர்தளும்பி யேங்கி மிகத்தழுவி 
எச்சரிக்கை மேலே யிருக்‌தகொள்ளுங்‌ காரிய த்தை 
பாரி படுக்களமும்‌ பதனமாய்த்‌ தானிஅத்தி 

195 வீரியவா னென்றாலும்‌ வெஞ்சமரில்ப்‌ பததிரமாய்க்‌ 
கச்சைகட்டிப்‌ பாளையத்தில்‌ கண்தூக்கங்‌ கொள்ளாமல்‌ 
அண்ணனுந்தான்‌ சொல்ல அதிவீர ராமய்யனும்‌ 
நின்‌்றனுப்பிக்‌ கொண்டு நீதியுடன்‌ கைதொழுது 


[படைகளுடன்‌ புறப்பட்டுக்‌ கடைவீதியின்‌ வழிச்சேன்று சின்னராவுத்தர்‌ 
பாளையத்திற்‌ கூடாரமடித்தல்‌ | 
சிவிகை தனிலேறிச்‌ சிறந்த மதுரையிலே 
200 கொலுச்சா வடிகடந்து கொற்றவனுட்‌ தானடந்தான்‌ 
பாளையக்‌ காறர்‌ படைத்தலைவ செல்லோரும்‌ 
எண்ணவொண்ணாக்‌ கோடிபடை யெல்லோருஞ்‌ சூழ்க்துவர 
ஆனை குதிரை யளவிறந்த சேனையுடன்‌ 
மட்டில்லாச்‌ சேனையுடன்‌ வந்திருந்தார்‌ மண்டபத்தில்‌ 
205 ஏறிட்டுத்‌ தான்பார்த்து எல்லோரும்‌ வாருமென்று 
| போய்ப்புகுக்‌]து அயயனுந்தான்‌ போசனைப்போல்‌ தானிருந்தார்‌ 
இந்திர லோகம்போல்‌ இருந்ததுகாண்‌ மதுசைககர்‌ 
நடந்தான்‌ புலி.ராமன்‌ நல்லபெ.ருஞ்‌ சேனையுடன்‌ 
ஆனைமேல்ப்‌ பேரிகை அலைகடல்‌ போல்முழங்க 
210 ஓஒட்டகைமேல்ப்‌ பேரிகை யுலகங்‌ கிடுகிடெனக்‌ 
குதிரைமேல்‌ டம்மானங்‌ குழு.குமென்று தான்முழங்கப்‌ 
பதினெட்டு மேளவகை பண்புடனே தான்முழங்க 
ஆயிரம்‌ பல்லாக்கு அதிவீரர்‌ சூழ்க்‌துவரக்‌ 
குஞ்சரமும்‌ வான்பரியும்‌ கோடேற்று முன்னடக்கக்‌ 
215 கட்டியக்‌ காதர்‌ கனவிறு அ கூறிவரப்‌ 
பஞ்சவற்னப்‌ பாவாடை கொஞ்சி மிகப்போட 
விறுது வகைகளெல்லாம்‌ வேடிக்கையாய்ச்‌ சூழ்க்துவரக்‌ 
கவிவாணர்‌ கொண்டாடக்‌ கண்ணன்புலி ராமயனை 
எக்காளம்‌ ஊத இயல்மூரசு தான்முழங்க 
220 மெய்க்காளம்‌ ஊத மிகவிறுது கூறிவரத்‌ 
அளிப்‌ புகையாகத்‌ தூசியிலே கானடந்தார்‌ 
| அந்தரத்தில்க்‌ தாளெழும்பி ஆதித்தனை மறைக்கக்‌ 
கடைவீதி தன்னில்ப்‌ புறப்பட்டார்‌ சாமயனும்‌ 


மதுரைப்‌ பதிவாழு மங்கையர்க ளெல்லோரும்‌ ' 


192. 2 நீர்‌ தளம்பி. 214, 3 கோடேற்ற, 
203. 3 யளவறந்த, 217, 2 வகையளெல்லாம்‌. 
207. 8 இருந்துதுகாண்‌, 223. 3 பிறப்பட்டார்‌, 


8 ராமப்பய்யன்‌ அம்மானை 


225 தேவேக்‌ திரனோ திருமாலோ என்பாரும்‌ 
பூவேந்தன்‌ என்பாரும்‌ போசனிவன்‌ என்பாரும்‌ 
மன்மதன்காண்‌ என்பாரும்‌ மதிமக்திரிகாண்‌ என்பாரும்‌ 
பூலோகக்‌ தழைக்கவகத்த புண்ணியவான்‌ என்பாரும்‌ 
என்னு புலம்பி யேமாக்து நிற்பாரும்‌ 

230 தின்னு புலம்பி கெடுமூச்‌ செறிவாரும்‌ 
உடுத்த கலைசோச ஒய்யாரக்‌ குழல்சரியக்‌ 
கதித்துவிம்முக்‌ தன த்தைக்‌ கையாலே தானமுக்கி 
இப்படியே பார்த்துநினறார்‌ ஏந்திழைமா செல்லோரும்‌ 
செப்பமுடன்‌ சாமயனும்‌ தீரன்‌ பவனிவந்தான்‌ 

235 வைகை யொருபுறமாய்‌ வந்தே யிறங்கிநின்‌ அ 
சென்றே யிறங்கனோர்‌ ன்னராவுத்தர்‌ பாளையத்தில்‌ 
எண்ணெய்க்‌ குடத்தை யெறும்புவந்து சூ] ம]க்தாப் போல 
வண்ணக்‌ கடல்போலே வளைந்தடித்தான்‌ கூடாரம்‌ 
ஆயிரங்‌ கூடாரம்‌ அடித்தார்கள்‌ கொற்றவர்கள்‌ 

240 அக்கேக்‌ தன்னில்‌ ௮அலைகதிசோன்‌ போய்மறைக்தான்‌ 
ஆழிநெடுக்‌ தேரேறி ௮லைகஇசோன்‌ வந்துதித்தான 


[வண்டியூர்க்கோட்டையிலே வந்திறங்கீக்‌ கோலுவிநந்து சேயமக்களை 
யழைத்துச்‌ செய்திசோல்லித்‌ திநப்பூவணத்திற்கு வந்து கூடாரமடித்தல்‌ ] 

மற்றநாள்‌ த்‌ தானு மன்னன்புலி சாமயனும்‌ 
வண்டியூர்க்‌ கோட்டையிலே வந்தே யிறங்கினர்காண்‌ 
கோட்டையிலே வக்திறங்கிக்‌ கொலுவிலே தானிருக்தார்‌ 

245 செயமக்‌ களைத்தான்‌ சேர அழைக்கச்‌ சொன்னார்‌ 
அந்தச்‌ சணமே ௮அழைத்துவக்தா செல்லாரும்‌ 
கூட்டமிட்டு வந்தார்கள்‌ கொலுவிட்டு மன்னவர்கள்‌ 
நாட்டமுடன்‌ செய்தியெல்லாம்‌ நன்றாகத்‌ தானுசைத்தார்‌ 
சேது மறவனைத்தான்‌ சென்று பிடிக்கவென்று 

250 வீரப்பரி வாரங்களே மேல்ச்செய்தி யென்னவென்றான்‌ 
முந்திவா அ சொல்லிவக்தேன்‌ மன்னன்‌ சமுகத்திலே 

. சூரனே அய்பாவே தொறாத ஆண்டவனே 
, முந்தின சண்டையிலே முறிக்துவக்தா செல்லோரும்‌ 

இந்த விசையும்‌ இளப்பல்கள்‌ வாரரமல்‌ ச 

255 தந்திரமாய்‌ 933566 தான்போக வேணுமென்றார்‌ 
பஞ்சவர்க்கு மாயன்‌ பாரித்து நின்றாற்போல்‌ 
வஞ்ச வினைசெய்த மறவனுக்கு அப்போது 
தனுக்கோடிக்‌ காவலென்‌ ௮ சரங்கமாய்‌ நின்றார்கள்‌ 
ஆகையினால்‌ முன்‌'சேனை அமடுபட்ட தென்அசைத்தார்‌ I 


237. 1 எண்ணைக்‌. 259. 3 அமடுபட்டு, 


ராஜகேம்டீரன்‌ கோட்டையைக்‌ காணுதல்‌ 


260 கேட்டுத்தான்‌ ராமயனுங்‌ கெறுவிகமாய்ச்‌ சொல்‌ லுவனாம்‌ 
பாளையக்‌ strpi படை த்தலைவ ரெல்லோரும்‌ : 
வேளையமாய்‌ சாமய்னும்‌ வெகுவரிசை தான்கொடுத்து 
ஏுங்கோ பல்லாக்கு யெடுங்கோடா கூடாரம்‌ 
சந்திரரும்‌ சூரியரும்‌ தானவருங்‌ கொண்டாட 

265  இந்திரன்போல்‌ சாமயனும்‌ ஏறினான்‌ தண்டிகைமேல்‌ 
வச்சிர சர்‌ ரமென்று வாழ்த்திப்‌ பிராமணரும்‌ 
Hero sus தான்கொடுத்தார்‌ ஆறு யிரம்பேர்கள்‌ 
நடந்தான்‌ புலிராமன்‌ நளினப்‌ பரியேறி 
உருவிய வாள்க்காறர்‌ ஒன்பதினா யிரம்பேர்கள்‌ 

210 சருவிப்பொரு மல்லையர்கள்‌ தண்டிகையைச்‌ சூழ்க்துவர 
மைக்கொழுந்து போலே மகாசேனை pigar S 
தக்கெழுந்த சூரியனைச்‌ செந்தூள்க்கள்‌ தான்மறைக்கச்‌ 
சென்றே யிறங்கனார்‌ திருப்பூவணக்‌ தன்னிலே 
ஆற்றங்‌ கரையும்‌ ib sire சோலையிலே 

215 ஏரிக்‌ கரைகளெல்லாம்‌ இறங்குவித்தார்‌ பாளைய ததை தீ 
“துடியான மன்னவரைச்‌ சுற்றி யிறங்கச்சொல்லிக்‌ 
கச்சைகட்டிப்‌ பாளையத்தில்க்‌ கண்தூக்கங்‌ கொள்ளாமல்‌ 
பாரி படுக்களமும்‌ பதனமாய்த்‌ தானிருந்தார்‌ 


 [திரப்பூவணத்திலிரந்து மானுமதுரைக்கு வழிநடத்தல்‌] 


கங்குல்‌ விடிந்து கதிரோன்‌ எழுந்த பின்பு 

280 மன்னன்‌ புலிராமன்‌ மன்னவரைகத்‌ தானழைத்து . 
ஒழுகுப்‌ படியே யுற்றபடை ராணுவெல்லாம்‌ 
அந்தப்‌ படியே அழைக்கச்சொன்னா ரய்யனுக்தான்‌ 
மற்றநாள்‌ த்‌ தானும்‌ மன்னன்புலி ராமயனும்‌ 
தேவர்கள்‌ பூசைபண்ணுக்‌ திருப்பூ வணத்தைவிட்டு 

285 மானா மதுரைக்கு வழிகொண்டு போகச்சொன்னார்‌ 
கூடாசந்‌ தான்பிடுங்கிக்‌ கொல்லிட்டுத்‌ கானடந்தார்‌ 
வைகை வழியாக நடந்தார்கள்‌ சேனையெல்லாம்‌ 
மன்ன[ன்‌ | புலிசாமன்‌ மதம்பொழிந்து கொக்கரித்து 
நடந்தான்‌ புலிராமன்‌ நல்லமுத்து மாலைகொஞ்ச 


[வழியில்‌ மாவலிவாணனது ராஜகெம்பீரன்‌ கோட்டையைக்‌ காணுதல்‌] 


290 வாற வழிதனிலே மண்கோட்டை யேஅவென்றார்‌ 
கிளியினங்கள்‌ பாடுங்‌ இறங்காத கோட்டையென்றார்‌ 
ஆடும்‌ பரியும்‌ அழகருட சீமையென்றார்‌ 


274. 1 ஆத்தல்‌, | 276. 3 சுத்தி, 
2 


10 ராமப்பய்யன்‌ அம்மானை 


மாவலி வாணன்‌ மன்னன்‌ இருந்தவிடம்‌ 

காடுகளை ச்‌ தான்பார்த்தான்‌ கன்னன்புலி ராமயயனும்‌ 
995 அக்கோக்‌ தன்னிலா யிரம்பேரைக்‌ கானழைத்துக்‌ 

காடுவெட்டி முள்ப்பொறுக்கிக்‌ கட்டைய வேபறித்து 

சாசகெம்‌ பரன்‌ ஈல்லபெருங்‌ கோட்டை தனை 

ஏறிட்டுத்‌ தான்பார்த்தார்‌ எல்லோருங்‌ கெடிகலங்கி 

கூவிக்‌ கடல்போலே கொக்கரித்துச்‌ சேனைவெள்ளம்‌ 


800 தாவிப்‌ பரிவாரம்‌ தளத்துடனே தான்கூடி 
[வானாவீரமதுரையில்‌ இறங்கிக்‌ கூடாரமடித்துக்‌ கோலுவிரத்தல | 


வானர வீரன்‌ மதுரைதனில்‌ வந்திறங்கி 
ஆற்றங்‌ கரையும்‌ அடர்ந்த மாத்தடியும்‌ 
தோப்பு மாமுஞ்‌ சோலையிடங்‌ கொள்ளாமல்‌ 
பாலை[ப்‌] பருக்குமந்தப்‌ பாங்கான ஊரணியபும்‌ 
305 மன்னன்‌ புலிராமன்‌ மனமகிழ்ந்து கொக்கரித்து 
ஏரிக்‌ கரைக்குள்‌ இறங்கினார்‌ பாளையமும்‌ 
எண்ணிக்கை யேபிடிக்க எல்லாரும்‌ ab gh Ds 
அனை அறு நாறு ஆரு யி.ரங்கு கிரை 
ஓட்டகை யெழு நூறு உபைய BN S gO 
310 இந்திரன்போல்‌ ராமய்யனும்‌ ஏகாந்தக்‌ கொலுவிருக்தார்‌ 
அந்தநாள்ச்‌ சென்று அலைகதிரோன்‌ போய்மறைந்தான்‌ 


[படையேடுப்பைப்பற்றித்‌ தூதன்ழல்மாகச்‌ சடைக்கன்‌ அறிதல்‌ : சபதம்‌] 


கங்குல்‌ விடிந்து கதிரோன்‌ எழுந்திருக்க 

சடைக்கனுட GT அவனும்‌ தளத்தையெல்லாம்‌ தான பாரா தக்‌ 

கெடிகலங்கியே பயந்து கெடிசடைக்கன்‌ (par ara g 
815 தெண்டனிட்டுத்‌ தூ அவனும்‌ செப்பினா னப்போது 

ஆண்டவனே இப்போ அடியேன்‌ uui gab sor 

என்றுசொன்ன BT அவனை ஏறிட்டுக்‌ Bout SS 

ஒன்னுக்கும்‌ அஞ்சாதே உரையடா துரதுவனே 

... கச்சித்திருமலை யேக்இரருக்குக்‌ கண்ணான சாமய்யனாம்‌ 

320 காசினியில்‌ வேக்தர் தம்மை கப்பங்கட்டச்‌ செய்‌ தவனாம்‌ 

வணங்காத பேரை வணங்கவைத்த சாமய்யனாம்‌ 

மானா மதுரையிலே வளைந்தடித்தார்‌ கூடாரம்‌ 

கோடிக்‌ குறுவெள்ளம்‌ கொண்டுவந்து விட்டாற்போல்‌ 

இந்தப்பெருஞ்‌. சேனைவெள்ளம்‌ எங்கே யிருந்ததய்யா 


296. 2 முள்ப்புறக்கிக்‌, 317. 1-2 யெண்டு சொன்ன தூதுவனெ. 


306. 1 எஏரைக்‌. 318. 38 ஒரையடா, 
311. 2 செண்டு, A 


325 


330 


330 


345 


350 


328. 
331. 
332. 
335. 


பண்டாரம்‌ மோழிதலும்‌ சடைக்கன்‌ கோபித்தலும்‌ 


கண்டு பயந்துவந்தேன்‌ கற்தாவே ஐயாவே 

பூண்ட மணிமார்பன்‌ புகழச்சடைக்க னப்போது 

F mag வாள்‌௮சைத்துச்‌ சினந்தான்‌ சடைக்கனுந்தான்‌ 
எறிந்துவிட்ட பம்பசம்போல்‌ இங்கே நீ ஓடிவந்தாய 
முன்னாள்‌ ஈம்மாலே மூண்டுவந்த மனனர்ஸாவம்‌ 
பறம்பக்குடிக்‌ கோட்டையிலே பட்ட தறியானோ 
துப்பாக்கி தன்னாலே சூறையிட்டேன்‌ கண்டாயே 
அ.றிந்திருக்து பார்ப்பான்‌ ௮வன்படைதான்‌ வந்ததென்றால்‌ 
இதுக்குப்‌ பயக்துவக்தா யென்னடா தூதுவனே 
சூரப்பய்யனை த்‌ அ.ரத்திச்‌ சூறையிட்‌ டேன்கண்டாய 
அருணாத்‌ தரிதனையும்‌ ௮வன்படைக ள த்தனையும்‌ 
குழல்வாய்க்‌ இரையாகக்‌ கொள்ளைகொண்ட தறியானோ 
சடைக்க னுடவலுவைக்‌ தானும்‌ ௮றியானோ 

அறிந்து மிருக்கலையோ sags sro சொல்லலையோ 
என்னை மெலிவிக்க எவரால்‌ முடியுமடா 

எண்ணாமல்‌ வந்து இறங்குமந்தப்‌ பா[ர்‌ ]ப்பானைக்‌ 
கண்ணைப்‌ பிஙெகிக்‌ காட்டிலே யோட்டாட்டால்‌ 
என்பெயர்‌ தான்சடைக்கன்‌ எடுக்ததுவும்‌ ஆயுதமோ 
பின்குடுமி sama பேருலகு தானறியத்‌ 
தேங்காயைக்‌ கட்டிச்‌ சிதற அடியாட்டால்‌ 

என்பேர்‌ சடைக்கன்‌ எடுத்ததுவும்‌ ஆய தமோ 


[ரசாமநாதபுரத்துப்‌ பண்டாரம்‌ பகைத்திறமோழ்தலும்‌ சடைக்கன்‌ 


கோபித்தலும்‌ | 


ராமநாத சுவாமி பூசைபண்ணும்‌ நல்லதொரு பண்டாரம்‌ 
வாள்க்கோட்டை ராயன்‌ மதச்சடைக்கன்‌ முன்னேவந்து 
உம்முடைய are 559505 உரைத்தீசே மன்னவரே 
மன்னப்‌ புலிராமன்‌ வாய்த்திறமுங்‌ கைத்திறமும்‌ 
இப்போது கானுரைக்க இனிக்கேளு மன்னவரே 
பாளையக்‌ காறரெல்லாம்‌ பணியாத பேருமுண்டோ 
அரசர்‌ படையோடே ஆண்மைசெய்ய வேண்டாங்காண்‌ 
கற்தன்‌ பெரும்படைதான்‌ கடல்போலே வந்ததென்றார்‌ 
சென்று வணங்கித்‌ திறையிடவே வேணுமென்று 


1-2 எறித்தி விட்டுப்‌ பம்பறம்போல்‌, 338. 2 மிருக்கலையோ -. 
8 சூதையிட்டான்‌. | 4 சொல்விலையோ. 
4 வர்ததெனறால்‌, 341. 2 பிடிங்கி. 
4 எத்தனையும்‌, 353. 1 கத்தன்‌ : 


4 abs தென்றார்‌, 


11 


360 


365 


370 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


காண வெனக்கடுகிக்‌ கப்பங்கட்ட வேணுமென்றார்‌ 
பண்டாரஞ்‌ சொன்ன தற்பின்‌ பாங்காய்ச்‌ சடைக்கனுந்தான 
செங்கமலக்‌ கண்கள்‌ சவக்கவிழி நீர்ததும்பச்‌ 

ஒிறிவடி வாளசைக்துத்‌ தீரன்‌ சடைக்கனுந்‌ தான்‌ 
பார்ப்பான்‌ தனக்குப்‌ பயக்‌ துமெள்ள தீ தானுமினிக்‌ 
கப்பமுங்‌ கட்டிக்‌ கைகட்டி நிற்பேனே 

ஈழத்து மன்னவர்கள்‌ என்னை நகைப்பார்கள்‌ 
மண்டலத்தி லுள்ள மன்னர்‌ ககைப்பார்கள்‌ 
அவ்வார்த்தை கேட்டு ஆனதொரு பண்டாரம்‌ : 
என்வார்த்தை தன்னை இனிக்கேளா யாமாகில்‌ 
ஆசார வாசல்‌ ௮. ரமனைக்கு உள்ளதெல்லாம்‌ 
இடித்துப்‌ பரவி எருக்கு விரைப்பான காண்‌ 
பேய்கொண்டான்‌ ஆண்டி பிடரியிலே போடுமென்றார்‌ 
அந்த மொழிகேட்டு ஆனதொரு பண்டாரம்‌ 
ஆண்மைத்‌ திறங்கள்‌ அறிவேமென்‌ அ பண்டாரம்‌ 
கோவித்‌ தெழுந்திருக்‌ து கோவிலிலே போனார்காண்‌ 


[சடைக்கன்‌ தனது படைவீரர்களை அழைத்துக்‌ கூத்தன்மகன்‌ சேதுபதியின்‌ 


375 


380 


போநட்டு இராமப்பய்யன்‌ படையேடூத்து வந்தமை சோல்லுதல்‌ ; 
வீசுகோண்டைத்‌ தேவன்‌ மறுமோழீ] 
பண்டாரம்‌ போனதற்பின்‌ பாங்காச்‌ சடைக்கனுந்தான்‌ 
என்மருகா வன்னியசே இப்பு அமை கேள்க்கலையோ 
மதியா ரழகனையும்‌ வாவென்று தானழைத்து 
மக்கத்தி லானையெனு மதப்புலியைத்‌ தானழைத் துச்‌ 
சின்னாண்டி பெமியாண்டி சென்‌ newt வென்றவனே 
வெண்ணிமாலை குமரா வீ ராணி வாவென்று 
சேதுக்கு வாய்த்த சேவகனே வாவெனவே 
வாஅக்கு வெட்டிவரும்‌ மதுசைவழி கண்டவரே 
கொண்டையங்‌ கோட்டைக்‌ குறும்படிக்கு மன்னவரே 
செம்பிகாட்டி லுள்ள சே[ர்‌]க்தபடை மன்னவனே 
மங்கல நாட்டு வணங்காத மன்னவரும்‌ 
கன்னன்‌ கலியாணி காவலனே வாவெனவே 
றாவுத்த மாரே ஈயமுடனே வாருமென்று 
வீசுகொண்டைத்‌ தேவா வீமனே வாவெனவே 
குமார னழகனையுங்‌ கூப்பிட்டுக்‌ ட்டவை த்து 
வா அசொல்லி வெட்டிவரும்‌ வணங்க[ ] முடிவேந்கர்‌ 
1-2 கணவென ஈட்‌, 367. 1-2 பேய்தொண்டா னானடி, 
1 பண்டாதஞ்‌, 377. 3 சேவுகனே, 


1 ஈளத்து. 386. 1 வாத்திசொல்லி, 
1 அவ்வாற்தை, 


வன்னி படையேடுத்துச்‌ சேல்லுதல்‌ 13 


பொத்தை யுடையான்‌ போர்வேந்தே வாருமென்று 
கறுத்த வுடையான்‌ கன்னனே வாருமென்று 
GO FSS கற்தன்‌ ஈல்லபடைக்‌ காலாளும்‌ 
390 பாளையக்‌ காதர்‌ பரிவார மத்தனையும்‌ 
வாவென்று தானழைக்சது வரிசை மிகக்கொடுத்தார்‌ 
மாப்பிள்ளை வன்னியசே வாருமென்று கிட்டவைத்து 
வேங்கைப்‌ புலிகளே வீரப்பரி வாரங்களே 
முன்னாளில்‌ வந்தவினை முடியவெட்டி வென்றீர்களே 
395 அந்காளி லென்னை அரசுநிலை யிட்டீரே 
இக்காளில்‌ வந்தவினை இயம்புகிறோம்‌ கேளுமினிக்‌ 
கூத்தன்மகன்‌ சேதுபதி வார்த்தை குறியாக ' 
ராமப்பய்ய னென்றொருவன்‌ நம்பதியைத்‌ தானோக்கி 
மானா மதுரையிலே வந்தே யிறங்கினானாம்‌ 
400 மதச்சடைக்கன்‌ தானுசைக்க மறவருமங்‌ கேதுரைப்பார்‌ 
வீசுகொண்டைத்‌ தேவன்‌ வேந்தன்‌ முகம்பார்த்துப்‌ 
பார்ப்பான்‌ படையெடுத்தால்‌ பாரமென்று சொன்னீ Cr 
வந்த வடுகரெல்லாம்‌ மடிந்தார்கள்‌ அந்நாளில்‌ 
இந்த விசைவாறான்‌ இவன்பிழைத்துப்‌ போவானோ 
405 வாறபடை யத்தனையும்‌ மடியவே போரிடுவோம்‌ 
i சூதையிட்டுச்‌ சுற்றித துணிபிடுக்கி வாறோமையா 
Brar சடைக்கன்‌ செய்தியெல்லாங்‌ கேட்டபின்பு 
[சடைக்கன்மநகனுன வன்னி தைரியங்கூறிப்‌ படையுடன்‌ போநக்கேழதல்‌ ; 
கடுக்கழத்தார்‌, காரடர்ந்தகுடி, காவனூர்‌ என்ற ஊர்களைக்‌ கடந்து சேல்லுதல்‌] 
மட்டுப்‌ படா தவன்னியன்‌ மதம்பொழிக்து கொக்கரித்துக்‌ 
கெட்டானோ பார்ப்பான்‌ கீழ்த்திசையை நோக்கிவந்‌த 
410 பஞ்சாங்கஞ்‌ சொல்லவொரு பாழுரு தானில்லையோ 
பூசைபண்ணித்‌ தான்பிழைக்கப்‌ பிள்ளையார்‌ தானில்லையோ 
ஆசைகொண்டு வம்‌ தானே அறியாமல்‌ பார்ப்பானும்‌ 
முன்வந்து தெறிபட்ட முதலிமார்‌ சொல்லையோ 
வடுகர்பட்ட பாடெல்லாம்‌ மறந்தார்கள்‌ மன்னவர்கள்‌ 
415 பார்ப்பானும்‌ இத்தேசம்‌ படையெடுத்து வந்தானோ 
இங்கே படையெடுக்க இனிவெட்கச்‌ தானிலையோ 
சாய்ப்பாக வந்த தளத்தை முரியவெட்டிப்‌ 
பார்ப்பான்‌ குடுமியிலே பாங்குடனே தேங்கரயைக்‌ 
கட்டி யடிப்பேனென்றான கன்னன்புலீ வன்னியுந்தான்‌ 


387. 1 மொத்தை. © 406. 2-8 சுத்தித்‌ அணியில்‌, 
393. 2 புலியளே, 411. 3. புள்ளையார்‌. 
394. 4 வெனறியளே. 416. 3 இனிவெக்கக்‌, 


395. 3 அரிசிகிலை, 419. 4 வன்னியன்‌ தான்‌, 


14 ராமப்பய்யன்‌ அம்மானை 


420 மார்பிலிடும்‌ _நால்பறித்து மாட்டுவடம்‌ போட்டிடுவேன்‌ 
அண்ட ரெல்லாங்‌ கொண்டாடும்‌ அம்மானை யிப்போது 
ஆண்பிள்ளை சிங்கம்வன்னி அம்மான்‌ முகம்பார்த்து 
வெண்ட சள மார்பா விசாரமினி வேண்டாங்காண்‌ 
கண்டு வணக்கிவன்னி கடுகயே தானெழுக்து 

425 பொக்கிஷத்தைத்‌ தான்திறக்து பூஷணங்கள்‌ தானெடுத்து 
ஆப. ரண முள்ளதெல்லாம்‌ அன்பாகத்‌ தானணிக்து 
வங்கார மானவன்னி வாஅசொல்லித்‌ தானெழுக்து 
சிங்கார மாகவெகு சேனை தளத்துடனே 
மதயானை தனிலேறி வந்தானே வீதியிலே 

480 விதமான பெண்களெல்லாம்‌ வேடிக்கை பார்க்கவக்தார்‌ 
வெறுமை பிடி த்தாப்போல்‌ மெய்விரலை வாயில்வைத்து 
அுமறுக்கன்‌ கொண்டாப்போல்‌ அம்கிசைந்த பெண்களெல்லாம்‌ 
தன்னியத்தைக்‌ கையாலே தானமுக்கி நிற்பாரும்‌ 

. நின்று மயங்கி நெடுமூச்‌ செறிவாரும்‌ 

435 உடுத்த கலைசோர ஒய்யாரக்‌ குழல்சரிய 
இப்படியே நின்றார்கள்‌ ஏந்திழைமா செல்லோரும்‌ 
வன்னிதுசை என்பாரும்‌ மன்மதன்காண்‌ என்பாரும்‌ 
தேவேக்‌ திரனோ திருமாலோ என்பாரும்‌ 
பூவேந்தன்‌ என்பாரும்‌ போசன்‌ இவன்‌ என்பாரும்‌ 

440 இந்தப்‌ புவியாளும்‌ ராசன்காண்‌ என்பாரும்‌ 
என்னு புலம்பி யேமாந்து நிற்பாரும்‌ 
செப்பமுடன்‌ வன்னித்துசை திரன்காண்‌ என்பாரும்‌ 
நடக்தான் பெருஞ்‌ சேனையுடன்‌ நல்ல வழிகூடி 
காடு கலக்கியெனும்‌ நல்லதொரு வான்பரியைக்‌ 

445 கொண்டு வரச்சொன்னான்‌ கோடையிடி வன்னியுக்தான்‌ 
ஏதினான்‌ வான்பரிமேல்‌ இயல்வேந்தர்‌ சூழ்க துவ 
அனை குதிசைபடை HOMES தானடக்க 
ஆனைமேல்‌ பேரிகை அதிர்ந்து முழங்வெர 
ஒட்டகைமேல்‌ பேரிகை ஓக்க முழங்கிவரக்‌ 

450 குதிரைமேல்‌ டம்மானக்‌ கூட முழங்வெரத்‌ 
தித்தியும்‌ மத்தளமும்‌ சேர ஒருபுறதமாய்த்‌ 
தத்தி ௩டனமிடத்‌ தாதியர்கள்‌ தானாட 
ஆனைத்‌ திரளும்‌ அடல்பரியு முன்னடக்கச்‌ 
சேனை மிகநெருங்கச்‌ செந்தூள்‌ மிகப்பறக்க 


425. 2 தானதரமக்கு, 
429. 4 வீதிஇலே, 
433. 3 தானமிக்கி, 


439. 1 பூவேர்திரன்‌, 
446. 3 இயர்வேக்தர்‌, 


படைகளை வகுத்து அனுப்புதல்‌ 15 


455 வானத்தின்‌ மீன்போலே மன்னர்‌ குடைகெருங்க 
வாணப்‌ பொதியுடனே வங்கார ஈட்டிகளாம்‌ 
அருவிகட்டி வல்லயங்கள்‌ ஆர்ப்பரித்து முன்னடக்க 
அம்புவில்லுக்‌ காறர்‌ அதிவீரர்‌ சூழ்க்துவரக்‌ 
கோடேறிச்‌ சூழ்ந்‌ தவரும்‌ குப்பாயக்‌ குழல்க்காறர்‌ 
460  வீரப்பரி வாரமெல்லாம்‌ வெகுதிரளாய்ச்‌ சூழ்க்‌துவரக்‌ 
கட்டியக்‌ காறர்‌ கனவிறுது கூறிவரப்‌ 
பஞ்சவற்னப்‌ பாவ[ஈ]டை கொஞ்சி மிகவெறிய 
ஆலவட்டம்‌ பிடிக்க அதிவீ ரர்‌ முன்னடக்கச்‌ 
.. சந்திர காவிடால்‌ தளமெல்லாக்‌ தானிலங்கக்‌ 
465 காவிக்‌ குடைபிடிக்கக்‌ கனவிறுது கூறிவரச்‌ 
்‌ சாம்பிராணி தூபம்‌ தலமெல்லாங்‌ கமகமென 
வெண்சாமரம்‌ SA விறுதுசன்னக்‌ தானூத 
்‌  நடகந்தானே வன்னிஅரை காவலர்கள்‌ கொண்டாட 
கடுக்கமுத்‌ தூர்கடந்து காரடக்த குடிகடஈது 
470 வாய்த்ததொரு காவனூர்‌ வழியாகத்‌ தானடக்க 
அந்தநாள்‌ சென்று அலைகதிரோன்‌ போய்மறைந்தான 
[படையை வகுத்து அரியாண்டிபுரக்கோட்டை, புதுக்குடிக்கோட்டை, 
போகலூர்க்கோட்டை, தோண்டி, இளையான்துடிக்‌ 
கோட்டை, இவைகளுக்கு அனுப்புதல்‌ | 
மற்றகாள்த்‌ தானும்‌ மன்னன்புலி வன்னிதுரை 
மதியா ரழகனையும்‌ மன்னன்‌ குமாரனையும்‌ 
சின்ன வூழியவகுப்பு சேர்க்தபடை யத்தனையும்‌ 
475 அரியாண்டி புரக்கோட்டைக்கு AAFAA த்தில்‌ போகச்சொன்னார்‌ 
பொத்தை யுடையான்‌ போர்வேந்தன்‌ தன்படையும்‌ 
'வீசுகொண்டைத்‌ தேவன்‌ விமன்‌ பெரும்படையும்‌ 
பு.அக்குடிக்‌ கோட்டைக்குப்‌ போமென்று தாமுரைகத்தார்‌ 
மதுளைவழி கண்ட மதத்தேவன்‌ தன்படையும்‌ 
480 கறுத்த வுடையான்‌ கன்னன்‌ பெரும்படையும்‌ 
ரேவுத்தக்‌ கற்தன்‌ நல்லபடைக்‌ காலாளும்‌ 
Guras aris கோட்டைக்குப்‌ போமென்று தாமுரைத்தார்‌ 
வட்டாணம்‌ தொண்டியிலே வையுந்தன்‌ தாணையத்தை 
இளையான்‌ குடிக்கோட்டை யெச்சரிக்கை யென்றுரை த்தார்‌ 
[வன்னி அரியாண்டிபுரக்கோட்டைக்கு வநதல்‌ : போர்‌ - வன்னியின்‌ வேற்றி] 
485 மற்றகாள்த்‌ தானும்‌ மன்னன்புலி வன்னியவன்‌ . 
அரியாண்டி புரக்கோட்டையில்‌ அதிசீக்கெம்‌ போயிறங்கிக்‌ 
455. 1 மானத்தின்‌, 459. 1 கோடேரி, 
456. 4 ஈட்டியளாம்‌, . 466. 3 தளமெல்லாம்‌. 
457. 1 அரிவிகட்டி ; 8 ஆற்பரித்த, 484, 1 இளையாங்‌, 


16 


490 


495 


510 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


கோட்டை புகுந்து கொத்தளத்தில்‌ மேலேறி 

எதிரி படையை யேறிட்டுத்‌ தான்பா தத 

எங்கே இருந்ததடா இந்தப்‌ பெரும்படை. தான்‌ 
கோடிக்கு! w] வெள்ளமெனக்‌ கொண்டுவந்து விட்டானோ 
வீரியங்கள்‌ பேவென்னி விதமுடனே ஆர்ப்பரித்துப்‌ 
பார்ப்பான்‌ பெரும்படையைப்‌ பார்முரிய வெட்டவென்று 
இருந்த படைத்தலைவ செல்லாசையும்‌ அழைத்து 
அஞ்சாமல்ப்‌ பார்ப்பான்‌ கெஞ்செதிசே வந்தானோ 
இறங்னெ பாளையத்தை பெழுப்பவென்று தான்‌ அணிந்து 
கோட்டை இறந்த புறப்பட்டார்‌ மன்னவர்கள்‌ 
பார்ப்பான்‌ படைமேலே பாருலகு தானறிய 

எறிக்‌ தார்‌ oT arena எல்லையற்ற சேனையின்மேல்‌ 
சுட்டார்‌ குழல்க்காரர்‌ சொல்லரிய மன்னரைத்தான்‌ 

குத்தி விரட்டிக்‌ கூடாரம்‌ கொள்ளையிட்டார்‌ 

வேறுபட்டுக்‌ குத்தி விரண்டோடிப்‌ போவாரும்‌ 

அய்யோ சிவனேயென் ற அலறி விழுவாரும்‌ 

குத்துண்டு போர்க்கள த்தில்‌ குலவையிட்டு நிற்பாரும்‌ 
srap வீழ்வாரும்‌ கையற்று வீழ்வாரும்‌ 


்‌ குறைப்பிணமாய்‌ நின்று கூத்தாடி நிற்பாரும்‌ 


வேலவனே என்பாரும்‌ விதிவசமோ என்பாரும்‌ 
மன்னன்புலி வன்னியவன்‌ வாகாகவே திரும்பி 
வெற்றிச்சங்‌ கூதினார்‌ Ang சடைக்கனவன்‌ 
பார்ப்பான்‌ பெரும்படையில்‌ பட்டார்கள்‌ மூர்‌ நாறு 
மறவர்‌ ௮றுபதுபேர்‌ மாண்டார்கள்‌ அக்கள த்தில்‌ 
அந்தநாள்‌ சென்று அலைகதிரோன்‌ போய்மறைந்தான்‌ 


| கோண்டப்பய்யன்‌ படைத்தலைவர்களைத்‌ திரட்டி அரியாண்டிபுகீ 


கோட்டையின்வேளியிற்‌ போர்புரிதல்‌ : வன்னியின்‌ வெற்றி] 


” மற்றநாள் த்‌ தானும்‌ மன்ன[ன்‌ |புலி சாமய்யனும்‌ 


இந்தப்‌ படைத்தலைவ ரெல்லோரையும்‌ அழைத்து 
அஞ்சாமல்த தான்மறவன்‌ கெஞ்செதிசே வந்தானோ 
மாப்பிள்ளைக்‌ கொண்டய்யா மன்னவனே வாருமென்று 
இருமலைக்‌ கொண்டப்பையா தீரனே வாருமென்று 
சத்துருக்க னய்யனே தார்வேந்தே வாருமென்று 
பொன்னம ராயா போர்வேக்தே வாருமென்று 


மண்டுருப்‌ பாப்பய்யனே மன்னவனே வாருமென்‌ அ 


489. 2 இருக்துதடா, 496. 2 aris; 3 பிறப்பட்டார்‌. 


490. 


1 Garg. 502. 4 விழவாரும்‌, 


535 


540 


545 


550 


523. 
524. 
528 
530. 
531. 
535. 


அரியாண்டிபுரத்து வேளியிற்‌ போர்‌ ` 17 


நத்தத்தூர்‌ லிங்கய்யனும்‌ நல்ல படையாளும்‌ 
கொண்டப்ப நாயக்கன்‌ கூட்டப்‌ பெரும்படையும்‌ 
வீரமலை நாயக்க வேந்த[ன்‌ | பெரும்படையும்‌ 


எட்டப்ப நாயக்கன்‌ எல்லையற்ற காலாளும்‌ 


்‌ தொப்பய காயக்கனும்‌ தொறாத சேவகனும்‌ 


இறவப்ப நாயக்கன்‌ எதிரில்லா மன்னவனும்‌ 

பூச்சி நாயக்கன்‌ போர்வேந்தன்‌ தன்படையும்‌ 

முத்தய நாயக்கன்‌ மூவலூர்‌ மன்னவனும்‌ 

தென்காஞ்சி மூக்கன்‌ சீவலமாறன்‌ படையும்‌ 

முடுகு காட்டு மூவசையன்‌ தன்படையும்‌ 

கோதம செட்டி கூட்டப்‌ பெரும்படையும்‌ 

குற்றாலத்‌ தேவன்‌ கூட்டப்‌ பெரும்படையும்‌ 

தென்மலை வன்னியனும்‌ சேனை பெருந்தளமும்‌ 
சின்னணஞ்சாத்‌ தேவன்‌ சேனை பெருக்களமும்‌ 
கட்டபொம்ம நாயக்கன்‌ கனததபெருஞ்‌ சேனைகளும்‌ 
ஊற்று மலையானும்‌ உகந்தபெருஞ்‌ சேனைகளும்‌ 
கீழ்முகத்துக்‌ அம்பிச்சியும்‌ கீத்தியள்ளான்‌ தன்படையும்‌ 
மேல்முகத்துத்‌ அம்பிச்சியும்‌ விறு புகழ்க்‌ காலாளும்‌ 
ஏழு மடையில்‌ இறவப்பன்‌ தன்படையும்‌ 
கமுகு படையான்‌ கதித்தபடைக்‌ காலாளும்‌ 

ஓவள நாயக்கனும்‌ உற்றபுகழ்க்‌ காலாளும்‌ 

போருக்‌ கதிகாரி பொம்மநாயக்கன்‌ படையும்‌ 
அப்பாச்சிக்‌ கவண்டன்‌ அன பெருக்தளமும்‌ 

ஏழா யிரம்பண்ணை யெதிரிலான்‌ தன்படையும்‌ 
கணக்கதி காரி கவண்டன்‌ பெரும்படையும்‌ 

இரவும்‌ பகலு மிருக்துபொரு சேவகரும்‌ 

நரிக்கு AHS தாக்கும்‌ ஈல்லகிறு பொம்மணனும்‌ 
முட்டிவெட்டிச்‌ சூறையிடும்‌ முத்தப்பகாய்க்கன்‌ படையும்‌ 
இருந்து பறந்துவெட்டும்‌ இலுப்பையூர்க்‌ காமாட்கியையும்‌ 
பழனியில்ச்‌ சின்னயனும்‌ பார்வேந்தன்‌ தன்படையும்‌ 
ஆய்க்குடிக்‌ கொண்டையனும்‌ அவன்படைக எத்தனையும்‌ 


. விறுப்பாச்சி நாயக்கனும்‌ வேந்தன்‌ பெரும்படையும்‌ 


கன்னிவாடி நாயக்கனும்‌ கதித்தபடைக்‌ காலாளும்‌ 


8 எல்லையத்த. 540. 3 உத்தபுகழ்க்‌, 

4 சேவுகனும்‌. 543. 1-2 யேளா இரம்பண்ணை, 
3 ௪ீவிலிமாதன்‌, 545. 4 சேவுகரும்‌. ` 
2 அட்டி. 546, 1 கரிக்க, 

1 குத்தாலத்‌, 547. 2 சூரையிட்டு, 

1 ஊத்து, 549, 1 பளனிஇல்‌. 

3 


18 


555 


560 


565 


570 


580 


585 


566. 
570. 
583. 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


லிங்கம நாயக்கன்‌ Aurra தன்படையும்‌ 
பெத்தண நாயக்கன்‌ பெருஞ்சேனை யத்தனையும்‌ 
வாலப்ப காயக்கன்‌ வலுவுள்ளான்‌ தன்படையும்‌ 
வெங்கம நாயக்கன்‌ விறுதபுகழ்‌ காலாளும்‌ 
தென்னம்‌ னாடு சேனை பெருந்தளமும்‌ 

வீசுங்க னாடு விருஅபுகழ்க்‌ காலாளும்‌ 
செல்வப்பொட்டி நாயக்கன்‌ சேனை பெருந்தளமும்‌ 
இருமலைப்‌ பூச்சியனும்‌ சேனைபடை யத்தனையும்‌ 
சொக்கலிங்க நாயக்கன்‌ சொல்த்தவருன்‌ தன படையும்‌ 
விசுவப்ப நாயக்கன்‌ வேந்தன்படை யத்தனையும்‌ 
மண லூரு நாயக்கன்‌ மன்னன்‌ பெருந்தளமும்‌ 
வேலப்ப நாயக்கன்‌ வேந்தன்படை யத்தனையும்‌ 
மருதப்பத்‌ தேவன்‌ மன்னன்படை யத்தனையும்‌ 
கோடாக செட்டி கொலைகார நத்தனையும்‌ 
முனைச்சமரில்‌ நின்‌ அபொரும்‌, மூங்கணைப்‌ பூசாரி 
பட்டத்து நாயக்கன்‌ பரிவார மத்தனையும்‌ 
தென்னம்‌ னாடு சேனை பெருந்தளமும்‌ 

இருந்து பறந்‌அவெட்டும்‌ இலுப்பையூர்க்‌ காமாட்சி 
வங்கார முத்தய்யன்‌ வலுவுரை த்தான்‌ தன்படையும்‌ 
அரியலூ ராரும்‌ அவர்படையும்‌ அத்தனையும்‌ 

LO MSH நாயக்கன்‌ மன்னன்‌ பெருந்தளமும்‌ 
வால சமுத்திரத்தில்‌ மன்னன்படை யத்தனையும்‌ 
குன்னத்தூர்‌ செட்டி குமாரன்படை யத்தனையும்‌ 


்‌.. காஞ்சினாட்டுத்‌ துரையும்‌ ஈல்லபடை யத்தனையும்‌ 


திருநெல்‌ வேலி சேர்ந்தபடை யத்தனையும்‌ 

மறுனூத்து நாயக்கன்‌ மன்னன்‌ பெருந்தளமும்‌ 

மலையாள ராசாவும்‌ மன்னன்‌ பெரும்படையும்‌ 
கொளும்பினில்‌ ராசாவும்‌ கூட்டப்‌ பெரும்படையும்‌ 

ஏழா யிரம்பண்ணை யெதிரிலான்‌ தன்படையும்‌ 

ஈரோடு தன்னில்‌ எண்ணவொண்ணாக்‌ கொங்குமன்னர்‌ 
நலலமகாயக்கன படையும்‌ நாகமன்‌ தன்படையும்‌ 

ஊற்று மலையானும்‌ உகற்தமுடன்‌ பூவணனும்‌ 

கறட்டுமலை நாயக்கன்‌ கன்ன[ப்‌]பெருக் களமும்‌ 

கச்சைகட்டி நாயக்கன்‌ கன த்த பெருக்களமும்‌ 

காங்கய னாடு கன்னப்‌ பெருந்தளமும்‌ 

மூங்கெணைப்‌ பூசாரி முனைச்சமரில்‌ மன்னரெல்லாம்‌ 
காமாட்சி நாயக்கன்‌ கன்னப்‌ பெரும்படையும்‌ 

3-4 குலைகாரகத்தனையும்‌, 5 ; 
2 ட்ப i 588. i மூங்கில்‌ மனைப்‌, 


3 காகமதன்‌. 589. 3 கன்னம்‌, 


595 


600 


605 


610 


615 


620 


அரியாண்டி புரத்து வெளியிற்‌ போர்‌ 


காமய நாயக்கன்‌ கதித்தபடைக்‌ காலாளும்‌ 


` நாகம நாயக்கனும்‌ நல்லபடைக்‌ காலாளும்‌ 


போருக் கதிகாரி பொம்மயன்‌ தன்படையும்‌ 
சேரலாரை வென்ற செங்கமலத்‌ தாபிள்ளையும்‌ 
சிலுப்பொட்டி காயக்கனும்‌ சேனைவெள்ள மத்தனையும்‌ 
கோதம செட்டி கூட்டப்‌ பெரும்படையும்‌ 
மன்மது கானும்‌ வாய்த்த புரவிகளும்‌ 

ஆசி பேய்க்கும்‌ அஞ்சாப்‌ புரவிகளும்‌ 
உச்சிமிய்‌ யாவும்‌ உகந்த பெருந்தளமும்‌ 
சவ்வாசு கானும்‌ தன்புமவி யத்தனையும்‌ 
வாய்மூச கான தளமும்‌ வாய்த்த புரவிகளும்‌ 
வாவுகான்‌ தன்படையும்‌ வாய்த்த கரிகளுடன்‌ 
சின்ன ராவுத்தர்‌ சேர்ந்த புரவிகளும்‌ 
முசேகான்‌ குதிரையும்‌ முத்து முதலியரும்‌ 


STAM சாயபு கன்னன்‌ புமவிகளும்‌ 


தானுதாய்‌ சாவுத்தன்‌ தன்புமவி யத தனையும்‌ 

Bap சாயபும்‌ வேந்தன்‌ பெரும்படையும்‌ 

அதிரி சாயபும்‌ அடர்க்துவருஞ்‌ சேனைகளும்‌ 
மகமது சாயபு மன்னன்‌ பு.ரவிகளும்‌ 

கானு சாயபு கரித்த புமவிகளும்‌ 

படேகான்‌ இலுசும்‌ வாய்த்த புமவிகளும்‌ 
மன்மதுகான்‌ கிலுசும்‌ வாய்த்த பு.ரவிகளும்‌ 
மிசறுகான்‌ தன்பரியும்‌ வெகுமையாயத்‌ தானெழுந்து 
எல்லோரும்‌ வந்து இயல்பாகத்‌ தானெழுக்து 
உபையதள மெல்லாம்‌ ஒருமிச்சுத்‌ தான்‌ திரண்டு 
இன்றைக்கு லெக்காக எதிர்த்த மறவனையும்‌ 
சென்று பிடிக்கவென்று சீறிவடி வாளெடுத்து 
மாப்பிள்ளை கொண்டய்யன்‌ மதயானை போல்ச்சீறிப்‌ 
பாளையக்‌ காதர்‌ பலபேரைத்‌ தானழைத்துப்‌ 
பதினெட்டுக்‌ கையாகப்‌ பாங்குடனே தான்பிரித்து 


- எட்டப்ப நாயக்கன்‌ எதிரில்லான்‌ தன்படையும்‌ 


 இறவப்ப நாயக்கன்‌ எல்லையற்ற காலாளும்‌ 


பூச்சிய நாயக்கன்‌ போர்வேந்தன தன்படையும்‌ 
கட்டப்பொம்ம நாயக்கன்‌ கற்னன்‌ பெரும்படையும்‌ 


நேரே பொருகையிலே நெருங்கிச்‌ சமர்பொருதார்‌ 


' 593. 8 சங்கமலத்‌. 608. 4 புரவியனாம்‌, 


595. 


1-2 கோதை மட்டி. 617. 3 மதையானை. 


598. 8 உகற்ந்த. 621. 1 ஏறப்ப, 


19 


625 


630 


635 


640 


645 


650 


655 


- 660 
627. 
633. 

640. 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


காமாட்சி நாயக்கன்‌ கற்னன்‌ பெருந்தளமும்‌ 
தென்காஞ்சி மூக்கன்‌ சீவிலிமா றன்படையும்‌ 
முடுகு காட்டு மூவரையன்‌ கன்படையும்‌ 
முதீதய நாயக்கன்‌ மூவலூர்‌ மன்னவனும்‌ 
கோதம செட்டி கூட்டப்‌ பெரும்படையும்‌ 
குன்னதீதூர்‌ ரெட்டி குமாரன்‌ பெரும்படையும்‌ 
தென்மலை வன்னியனும்‌ சேனை பெருந்தளமும்‌ 


முட்டிவெட்டிச்‌ சூறைகொள்ளும்‌ முத்தயகாய்க்கன்‌ படையும்‌ 


நரிக்கு விருக்‌ தாக்கும்‌ ஈல்லகி௮ு பொம்மணனும்‌ 
கணக்கதி காரக்‌ கவண்டன்‌ பெரும்படையும்‌ 
கொப்பக்‌ கவண்டன்‌ குறிக்கவண்டன்‌ மெய்க்கவண்டன்‌ 
சின்னணஞ்சா,க்‌ தேவன்‌ சேனை பெருந்தளமும்‌ 
சிலுப்பெட்டி நாயக்கன்‌ சேனைவெள்ள மத்தனையும்‌ 
சின்னம நாயக்கன்‌ சேனை பெருக்தளமும்‌ 

வாலப்ப நாயக்கன்‌ வலுவுள்ளான்‌ தன்படையும்‌ 
கோலக்‌ கொண்டய்யன்‌ கூட்டப்‌ பெரும்படையும்‌ 
ஏழு மடையான்‌ எரிசின்னன்‌ தன்படையும்‌ 

ஈசோடு தன்னில்‌ எண்ணவொண்ணாக்‌ கொயங்குமன்னர்‌ 
காங்கய னாட்டில்‌ கதித்த முனைக்கவண்டன்‌ 

தளவாயி னாயக்கன்‌ தார்வேந்தன்‌ தன்படையும்‌ 


BESED லிங்கய்யனும்‌ நல்லபெருங்‌ காலாளும்‌ 


கேசே பொருகையிலே நெருங்கிச்‌ சமர்பொருதார்‌ 

இந்தவகை யெல்லாம்‌ எல்லோருந்‌ தான்‌ அணிந்து 

கோட்டை தனைவளைந்கு கூடரரந்‌ தானடித்தார்‌ 
கோட்டையில்க்‌ குள்ளிருக்‌து குறும்படித்த மறவருந்தான்‌ 
சும்மா இருந்தால்‌ சிரிப்பா ருலகலுள்ளோர்‌ 

என்றுசொல்லி மறவர்‌ எல்லோருவ்‌ கச்சைகட்டி 

பா[ர்‌]ப்பான்‌ பெரும்படைதான்‌ பாரமோ என்றுசொல்லி 
வந்தெத[ர்‌]த்தார்‌ மன்னர்‌ வலுவறிய வேணுமென்று . 
அரியாண்டிபுமக்‌ கோட்டைவிட்டு அன்பாய்‌ வெளியி[ல்‌]வந்து 
அஞ்சுகையாய்த்‌ தான்பிரித்து அடர்ந்து பொருகவென்று 
கறுத்த வுடையான்‌ கன்னன்‌ ஒருகையிலே 
வீசுகொண்[ப]டத்‌ தேவன்‌ வீமன்‌ ஒருகையிலே 

பொத்தை யுடையான்‌ போர்வேந்தன்‌ ஒருகையிலே 
மதுரைவழி கண்ட மதத்தேவன்‌ ஒருகையிலே 

GAY SSE கற்தன்‌ நல்லப்டை ஒருகையிலே 

1 முடுககு, 659. 1 ம.தரைவளி, 

1 கரிக்க, 

2 கொடையான்‌. 


660. 1-2 ராவுத்தர்‌ கூத்தன்‌, 


670 


675 


680 


685 


690 


667. 
670. 
676. 
681. 


ராமப்பய்யனும்‌ சடைக்கனும்‌ வஞ்சினங்‌ கூறுதல்‌ 


அஞ்சுகையாய்த்‌ தான்பிரித்‌து அடர்க்துசமர்‌ பொருகையிலே 

எதிக்தா ரெறிவாணம்‌ எல்லையற்ற சேனையின்மேல்‌ 

சுட்டார்‌ குழல்க்காரர்‌ சொல்லரிய சேனையின்மேல்‌ 

வாளோடே வாள்முரிய மண்டிப்‌ பொருதார்கள்‌ 

அம்புவில்க்‌ காரன்‌ ஆர்ப்பரித்‌துத்‌ தான்பொருதான்‌ 

அனைகுத்திச்‌ சோர்ந்து அலறி விழுவாரும்‌ 

இருபடையு மூண்டு எதிர்த்துச்‌ சமர்பொருதார்‌ 

வாண மடிபட்டு மண்மேல்‌ கிடப்பாரும்‌ 

குதீதுண்டு போர்க்கள த்தில்‌ குலவையிட்டு நிற்பாரும்‌ 

குறைப்பிணமாய்‌ நின்று கூத்தாடி நிற்பாரும்‌ 

வேல்க்குத்துப்‌ பட்டு விரண்டோடிப்‌ போவாரும்‌ 

வேலவனே என்பாரும்‌ விதிவசமோ என்பாரும்‌ 

காலத்து வீ ழ்வாரும்‌ கையற்று வீழ்வாரும்‌ 

முட்டிப்‌ பொருதார்கள்‌ மூவுலகுக்‌ தீயெரியக்‌ 

கட்டிப்‌ பொருதார்கள்‌ Syasi தியெரிய 

வலங்கையிலே நின்றபடை வளை ததுப்போர்‌ செய்தார்கள்‌. . 

இடங்கையிலே நின்றபடை யெதிர்த்துப்போர்‌ செய்தார்கள்‌ 

தேக்கிலையில்‌ நீர தபோல்‌ தஇயங்கியே தான்‌ மறவன்‌ 

மன்னன்‌ புலிராமன்‌ மறித்தான்‌ மறவரைத்தான்‌ 

மன்னன்‌ புலிவன்னி வாகாகத்‌ தான்‌ திரும்பி 

எதிர்த்துப்போர்‌ செய்தான்‌ எதிரில்லா வன்னியுக்தான்‌ 
பா[ர்‌]ப்பான்‌ பெரும்படையும்‌ பறந்து குலவையிட்டுக்‌ 

குத்தி விரட்டி[க்‌] கூடாரங்‌ கொள்ளையிட்டு 

மதச்சடைக்கன்‌ தான்வளர்‌த்த வன்னிக்கு Ors FO soo wi 

ஊடுருவச்‌ சென்றான்‌ உலகம்‌ BOBO or 

வெட்டித்‌ அரத்திவன்னி விறுதுகளுக்‌ தான்பேசி 

மன்னன்புலி சாமன்படை மட்டில்லாச்‌ சேனைவெள்ளம்‌ 
தட்டழிக்து கெட்டதுபோல்‌ தலைகெட்ட .நூலஅபோல்‌ 

மன்னன்‌ புலிசாமன்‌ மட்டில்லாச்‌ சேனையின்‌ மேல்‌ 

மூவா யிரம்பேர்‌ முழு துமங்கே தான்மடிக்தார்‌ 

மறவர்‌ படையில்‌ மடிந்தார்கள்‌ முக்கானு 

வெற்றிச்சங்‌ கூதி விஅஅகளும்‌ பேசிவந்தான்‌ 

அந்தநாள்‌ சென்று அலைகதிரோன்‌ போய்மறைந்தான்‌ 
[மறுநாள்‌ ராமப்பய்யனும்‌ சடைக்கனும்‌ ஒநவர்க்‌ கோநவர்‌ 

வஞ்சினங்கூறி ஒலைவிடுத்தல்‌ | 
ஆழிநெடுந்‌ தேரேறி அலைகதிரோன்‌ வந்துதித்தான்‌ 


2 மூன்று. 682. 4 கொலவையிட்கெ., 
1 குறைப்பெணமாய்‌. 684. 3 வன்னிகக. 
8 வளத்துப்போர்‌. i 690. 1 maar. 


1 எதித்துப்‌. 692. 1 வெத்திச்சங்‌. 


21 


to 
bo 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


695 அன்று முரிக்து அடைந்தார்கள்‌ பாளையத்தில்‌ 
மன்னன்புலி ராமன்படை மட்டில்லாச்‌ சேனைவெள்ளம்‌ 
மறவனே ஆண்பிள்ளைகாண்‌ மண்டலத்தி gion Gert x 
பெண்டுகளோ என்ன பெருமூச்சுச்‌ தானெறிந்து 
மாப்பிள்ளை கொண்டப்பய்யன்‌ மகாகோபங்‌ கொண்டெமுக்து 

100 வெங்டெ இஷ்ணய்யன்‌ வீமனே வாருமென்று 
இருந்த படைத்தலைவர்‌ எல்லோரையும்‌ அழைத்‌ 
அஞ்சாமல்த்‌ தான்மறவன்‌ நெஞ்செதிரே வந்தான்காண்‌ 
இன்றைக்கு லெக்காக எதிர்த்த மறவனை த்தான்‌ 
சென்று பிடித்துத்‌ திசைநா gia கொள்ளையிட்டு 

105 கைப்பிடியாய்த்‌ தான்பிடி sgi கட்டிக்கொடு வாசாட்டால்‌ 
என்பேரோ சாமன்‌ எடுத்ததுவும்‌ ஆயுதமோ 
மற்றநாளத்‌ தானும்‌ மன்னன்புலி வன்னியவன்‌ 
மன்னன்‌ சடைக்கனுக்கு மறுநிருபக்‌ தானெழுதி 

. . ஒற்றன்‌ தனையழைத்து ஓலை தனைக்கொடுத்து 

110 ஒற்ற னவனோடி உற்றதொரு காற்றெனவே 
வாள்க்கோட்டை ராயன்‌ மதச்சடைக்கன்‌ முன்னேவைத்‌.து 
ஆண்டவனே இப்போ அடியேன்சொல்‌ விண்ணப்பங்கேள்‌ 
மன்னன்‌ புலிராமன்‌ மட்டில்லாச்‌ சேனைமுன்னே 
சென்று புகுந்து இசைகாலுங்‌ கொள்ளையிட்டு 

115 வெட்டித்‌ அரத்தி விறுதுகளுக்‌ தான்பேசி 
மன்னன்புலி ராமன்படை மட்டில்லாச்‌ சேனைவெள்ளம்‌ 
மூவா யிரம்பேர்‌ முழுதுமங்கே தான்மடிந்தார்‌ 
மறவ ரிரு நூறு வாகாகப்‌ பட்டார்கள்‌ 
மத்றகாள்ப்‌ போலே மறப்போரில்‌ வெற்றிகொண்டோம்‌ 

120 காலாம்காள்ப்‌ போரில்‌ சாமனுட தன்படையில்‌ 
அஞ்அனஅ பேர்கள்‌ அங்கே மடிந்தார்கள்‌ 
மறவ ரிருநூறு மடிந்தார்கள்‌ அக்கள த்தில்‌ 
என்றுசொல்லி ஒற்றன்‌ இதமுடனே தா னுசைத்தான்‌ 
அப்போது சேதுபதி அந்த விசளங்கேட்டு 

125 இந்தவெற்றி போதாதோ என்மருகா வன்னியரே 
கூத்தன்மகன்‌ சேதுபதி வார்த்தை குறியாக 
நம்மை யெடுக்கவென்று நம்பதியை நொக்கிவந்து 
மானா மதுரையிலே ube A அங்கிருந்து . 
மண்டலத்தி லுள்ள மகாசேனை ௮ த்தனையும்‌ 


695. 5 அடர்ந்தார்கள்‌, 709. 1 ஒட்டன்‌, | 
703. 3 எதுத்த. 710. 8-4 உத்ததொரு காத்தெனவே, 
706. 4 ஆயிதமோ. 719. 2-8 போரில்‌ முத்தப்போரில்‌, 


708. 4 தானெழுது. i 726. 3 வாத்தை. 


ராமப்பய்யனும்‌ சடைக்கனும்‌ வஞ்சினங்‌ கூறுதல்‌ 


180 கூட்டிவந்து சாமய்யனும்‌ கூடாரந்‌ தானடி த்து 
என்னை யெடுக்க எவரால்‌ முடியுமடா 
சாமருட பாதம்‌ ஈமக்குதவி யாயிருக்க 
. மலையில்வளர்‌ காதலித்தாய்‌ மங்கையுமை தானிருக்க 
முக்கோடி தீர்த்தம்‌ முழுதுமங்கே தானிருக்க 
785 வாமஞ்‌ செகநாதர்‌ வாய்த்ததுணை யிக்கிருக்கப்‌ 
பா[ர்‌|ப்பா னொருபொருட்டோ பாருலகில்‌ மன்னவனே 
THis ges பார்ப்பானை இனிவிடப்‌ போழறோமோ 
நாளைப்‌ பகல்ப்பொழுதில்‌ காழியலுக்‌ குள்ளாக 
அம்மானை பந்தாடி அலைக்கழிவு பண்ணாட்டால்‌ 
140 என்பேசோ சடைக்கன்‌ எடுத்ததுவும்‌ ஆயுதமோ 
பார்ப்பானைக்‌ கொன்றால்‌ பாவம்வந்து சூழுமென்று 
பின்குடுமி தன்னில்‌ பேருலகந்‌ தானறியத்‌ 
தேங்காயைக்‌ கட்டிச்‌ சிதற அடிப்பேனான்‌ 
கண்ணைப்‌ பிடுங்கெ காட்டிலே ஒட்டிடுவோம்‌ 
745 என்றுசொல்லி ஓலை யெழுதுமென்ரார்‌ சடைக்கனுந்தான்‌ 
ஓலை யெழுதி ஓடவிட்டார்‌ ராமய்யற்கு l 
ஒற்ற னவனோடி யுற்றபெருங்‌ காற்றெனவே 
கோலா கலராமன்‌ கொலுவி லிருக்கையிலே 
ஓலே தனைக்கொடுத்‌அ ஒஅக்கிநின்றான்‌ ஓட்டனுந்தான்‌ 
150 வாசித்துப்‌ பா[ர்‌|த்து மன்னன்புலி சாமய்யனும்‌ 
எரியும்‌ நெருப்பில்‌ எண்ணெய்தனை விட்டாப்போல்‌ 
கண்சிவந்து சீறிக்‌ கடுங்கோபங்‌ கொண்டெழும்‌ த 
எனவார்‌ த்தை தன்னை யினிக்கேளுக்‌ gr அவரே 
சதுரகிரி பறுவகக்கைத்‌ தான்பார்த்து நாய்குலைத்தால்‌ 
155 சேதமுண்டோ என்று AR Sarar புலிராமன 
சடைக்கனுட பெண்டி[ன்‌ | தாலி தனையறத்‌த 
அர[ண்‌]மனை தோறும்‌ ஆசார வாசலெல்லாம்‌ 
THIGH குஅக்கும்‌ இனிவிரைப்பே Corer ௮ுசொன்னார்‌ 
தூதுவனைக்‌ தானழைத்துத்‌ அங்கமுடி ராமய்யனும்‌ 
160 சொன்னதொரு வார்த்தைகளைச்‌ சொல்லடா தூதுவனே 
அப்போது sr gag அ௮வ்விசளக்‌ தான்கேட்டு 
ஓடினான்‌ தூதுவனும்‌ உற்தபெருல்‌ காற்றெனவே 
வாள்க காட்டை ராயன்‌ மதச்சடைக்கன்‌ முன்னேவநக்து 


ஓலை தனைக்கொடுத்து ஒஅங்கிமின்றான்‌ தூ. அவனும்‌ 


732. 4 யாயிருக்கும்‌, 742. 1 பின்குடும்பி, 
734. 2 தத்தம்‌. 749. 3 ஓதிங்கிநின்றான்‌. 
738. 3 நாளிகலுக்‌. , 751. 8 எண்ணைதனை. 
739. 8 அலக்களிவு. 764, 3 ஒஇிங்கரின்ருன்‌, 


740. 4 .ஆயிதமோ. 


110 


115 


190 


770. 
775. 
778. 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


வாசித்துப்‌ பார்த்து மதம்பொழிக்து கொக்கரித்து 
என்மருகா வன்னி யிவ்விசளங்‌ கேள்க்கில்லையோ 
பாளையக்‌ காறர்‌ படைத்தலைவரை யழைத்துப்‌ 
பார்ப்பான்‌ ஈகைத்அுப்‌ பகிடிபண்ணி ஓலைவிட்டான்‌ 
சும்மா இருந்தால்‌ சிரிப்பா ௬லகிலுள்ளோர்‌ 


[வன்னி போகலூர்வேளியிற்‌ போரிடூதல்‌ : அரியாண்டிபுரகீ 
கோட்டையார்‌ உதவுதல்‌ : வன்னியின்‌ வேற்றி] 

மதச்சடைக்கன்‌ தான்வள[ர்‌ |த்த வன்னிக்கு aml 550 wor அ! 

பொத்தை யுடையான்‌ போர்வேந்தன்‌ ஒருகையிலே 

வீ சுகொண்| [ட த்‌ தேவன்‌ வீமன்‌ ஒருகையிலே 

கறுத்த வுடையான்‌ கன்னன்‌ ஒருகையிலே 

மதுரைவமி கண்ட மதத்தேவன்‌ ஒருகையிலே 

றுவுத்தக்‌ கற்தன்‌ ஈல்லபடை யொருகையிலே 

மதச்சடைக்கன்‌ கான்வள[ர்‌| கத வன்னி யொருகையிலே 

௮னுகையாய்ச்‌ தான்பிரித்து அடர்க்துபோர்‌ செய்யவென்று 

Cura art வெளியில்ப்‌ புறப்பட்டா செல்லோரும்‌ 

மன்னன்‌ புலி.ராமன்‌ மட்டில்லாச்‌ சேனைவெள்ளம்‌ 

பெண்டுகளோ வென்று பெருமூச்சத்‌ தானெறிந்து 

மாப்பிள்ளைக்‌ கொண்டப்பன்‌ மன்னன்‌ மிகச்னெந்து 

வெங்கட கிஷ்ணய்யன்‌ வெகுமையாய்த்‌ தானெழுந்து 

மண்டூருப்‌ பாப்பயனும்‌ மகாகோபங்‌ கொண்டெழுத்து 

சத்துருக்‌ கையன்‌ தார்வேந்தன்‌ தான்இனந்து 

பாளையக்‌ காதர்‌ படைத் தலைவ ரெல்லோரும்‌ 

கச்சைகட்டி வேலெடுத்துக்‌ கன த்தகுழல்த்‌ தானெடுக்‌அப்‌ 

Gurs awt வெளியில்ப்‌ போருக்கு வந்தார்கள்‌ 

இருவாபடை மூண்டு எதிர்க்துபோர்‌ செய்தார்கள்‌ 

வன்னி யொருபுறமாய்‌ மாற்கமாய்‌ வந்துநின்று 

மாபோகி யென்னுமொரு வான்பரிமேல்த்‌ தானேறி 


. ஊடுருவச்‌ சென்றான்‌ உலகங்‌ இடு டென்‌ 


இடசாரி வலசாரி யெய்யாமல்‌ ஊடறுத்தான்‌ 

மன்னன்‌ புலிராமன்‌ மட்டில்லாச்‌ சேனைவெள்ளம்‌ 
தட்டழிந்து கெட்ட துகாண்‌ தலைகெட்ட அலதுபோல்‌ 
மாப்பிள்ளை கொண்டப்பய்யன்‌ மதயானை போல்ச்£ றி 
எதிர்த்த மறவனை யினிவிடப்‌ போறோமோ 

என்‌ அசொல்லி அய்யன்‌ எல்லாரையுஞ்‌ சினந்து 


4 வாய்த்துதென்று. 783. 1 மண்ணூறு, 
1-2 ராவுத்தக்‌ கூத்தன்‌. 788. 2 மூன்று, 


2 பிறப்பட்டா. 


800 


810 


820 


825 


820 


805: 
818. 
820. 
822. 


4 


போகலார்‌ வேளியிற்‌ போர்‌ 25 


தொட்டிய கம்பளத்தார்‌ அடிகாரரையு மழைத்துப்‌ 
பல்க்கடி த்‌துச்‌ ச றும்விசை பாருங்‌ BOBO cr 
எல்லோருக்‌ தான்‌ திரண்டு ஏகினர்காண்‌ அம்மானை 
மறவர்‌ படைமேலே மண்டிப்‌ பொருதார்கள்‌ 
மறவர்வெகுண்‌ டோடினதை வன்னியவன்‌ தான்பார்ததப்‌ 
புலியை நரிபாய்க்து போகுமோ என்‌ அசொல்லி 
வலையில்‌ அகப்பட்ட மான்போலே தான்மறவர்‌ 
தேக்கலையில்‌ அகப்பட்ட திர்த்தம்போல்‌ கான்மறவர்‌ 
அம்பு[பட்‌ ]டச்‌ சோர்ந்து அலறி விழுவாரும்‌ 

வாண மடிபட்டு மண்மேல்க்‌ கிடப்பாரும்‌ 

குத்‌ அண்டு போர்க்கள த்தில்‌ குலவையிட்டு நிற்பாரும்‌ 
உண்டைபட்டுச்‌ சோர்ந்து உருண்டு கிடப்பாரும்‌ 
வேல்க்குத்‌அப்‌ பட்டு வெருண்டோடிப்‌ போவாரும்‌ 
வேலவனே என்பாரும்‌ விதிவசமோ என்பாரும்‌ 

SIN DD விழ்வாரும்‌ கையற்று வீழ்வாரும்‌ 
குறைப்பிணமாய்‌ நின்று கூத்தாடி நிற்பாரும்‌ 

வன்னி யவர்துணிக்து மண்டிப்போர்‌ செய்தார்காண்‌ 
அரியாண்டி புசத்தார்‌ YAFA த்தில்‌ வக்துதவி 

கா[ |டந்தகுடிக்‌ கோட்டையார்‌ கடுகித்தான்‌ வந்தார்கள்‌ 
எல்லோரும்‌ வந்து இனிவிடப்‌ போறோமோ 
என்றுசொல்லி மறவர்‌ எதிர்க்துபோர்‌ செய்தார்கள்‌ 
மன்னன்‌ புலிசாமன்‌ மட்டில்லாச்‌ சேனைவெள்ளம்‌ 
கட்டவிழ்த்த மான்போ ல கதறியே ஒடலுந்றார்‌ 
எண்ணா யெக்கடா என்றே ஒளிப்பாரும்‌ 

அக்கடா ஒச்சையென்று அரண்டுதா மோடுவாரும்‌ 
காடித கொடுக்கு காலன்போல்‌ வந்தானே 
என்செய்வேர மென்று ஏங்கி முகம்வாடி 
உண்டைபட்டுச்‌ சோர்ந்து உருண்டு கிடப்பாரும்‌ 
வேல்ச்குத்‌ துப்‌ பட்டு வெருண்டோடிப்‌ போவாரும்‌ 
வாண மடிபட்டு மண்மேல்க்‌ இடப்பாரும்‌ ' 

குத்‌.துண்டு போர்க்கள த்தில்க்‌ குலவையிட்டு நிற்பாரும்‌ 
அம்புபட்டுச்‌ சோர்ந்து அலறி விழுவாரும்‌ 

காலற்று வீழ்வாரும்‌ கையற்று வீழ்வாரும்‌ 
குறைப்பிணமாய்‌ நின்‌அ கூத்தாடி நிற்பாரும்‌ 
வேலவனே யென்பாரும்‌ விதிவசமோ என்பாரும்‌ 


3 திற்தம்போல்‌, 824. 1 எனஞ்செய்வோ, 
-3 எதச்தபோர்‌, 830. 1 காலத்த: 3 கையத்து, 
1 கற்றவிளத்த. 831. 1 குறைப்பெணமாய்‌, 


3 அறுண்டுதிறு ; 3-4 அரண்டுதிரும போடுவாரும்‌. 


26 ராமப்பய்யன்‌ அம்மானை 


அய்யோ Rater Query அலறி விழுவாரும்‌ 
அந்திரத்தில்‌த்‌ தேவர்கள்‌ அலங்காரம்‌ பா[ர்‌|த்துகிற்க 
835 இந்த வுலகில்‌ எவருடைய தன்போரோ 
வாலீயுட போரோ மாயனுட தன்போரோ 
என்றுதான்‌ சொல்லி யெல்லோரும்‌ பா[ர்‌] தீதிருக்க 
வெட்டி விறுதறுத்தான்‌ விறுதபுகழ்‌ வன்னியுக்கான்‌ 
குதிரை யிரு. தாறு குண்பெட்டுத்‌ தான்விழுக து 
840 ஆனையுமோர்‌ பத்து அம்புடனே தான்சோர்ந்து 
கூடாரங்‌ கொள்ளையிட்டுக்‌ குடல்பிடுங்கி மாலையிட்டு 
விறுப்பாட்சி நாயக்கனும்‌ விறு துசொல்லி வெட்டிவநதான 
காமாட்சி நாயக்கனைக்‌ கழுத்தை W MSS லுற்றான்‌ 
தொண்டம நாயக்கனை த்‌ தோள்‌ சரிய வெட்டலுற்றுன்‌ 
845 வெங்கம நாயக்கனை வெட்டிப்‌ பிளந்தெறிந்தான்‌ 
பாளையக்‌ காறரைத்தான்‌ பறந்து கமுத்தறுத தான்‌. 
ஆஅபாளை யக்காறர்‌ அடங்கா ௮ரசரைத்தான்‌ 
தலையஅத்துக்‌ கொள்ளையிட்டு தாரைசின்னக்‌ தான்முழங்க 
வெற்றிகொண்டு வன்னி வீரியங்கள்‌ பேசிவந்தான 
850 கோட்டை புகுந்தான்‌ கோடையிடி வன்னியுந்தான்‌ 
மன்னன்புலி ராமன்படை மட்டில்லாச்‌ சேனைவெள்ளம்‌ 
அன்று முரிந்து அடைந்தார்கள்‌ பாளையத்தில்‌ 
மன்னன்‌ புலிராமன்‌ மட்டில்லாச்‌ சேனையிலே 
மூவா யிரம்பேர்‌ முழுதுமங்கே தானமடிந்தார்‌ 
855 மதவருட தன்படையும்‌ மடிக்தார்க ளஞ்‌ ஞாறு 
அந்தநாள்‌ சென்று அலைகதிரோன்‌ தான்மறைந்தான்‌ 
[படைலிரர்களு்கப்‌ பரிசளித்து வன்னி சேதுக்கரையிற்‌ சடைக்கனிடஜ்‌ 
சேல்லுதல்‌ : வழியில்‌ அவன்‌ வநதல்‌ : 
அவனுற்‌ புகழப்பேறுதல்‌] 
மற்றநாள்‌ த தானும்‌ மன்னன்புலி வன்னியுக்தான்‌ 
வெற்றிகொண்ட. மன்னசைத்தான்‌ விரையவே தானழைத்துப்‌ 
பூஷணங்க ளெல்லாம்‌ பூட்டி யலங்கரித்துப்‌ 
860 பச்‌[ச வடங்கொடுத்துப்‌ பாங்கா யமுதளித்துக்‌ 
கெந்தபொடி சந்தனமும்‌ கெறவிதமாய்த்‌ தான்‌ பூசி 
அடைக்கரயும்‌ வெள்ளிவேயும்‌ அன்புடனே தான்கொடுத்துக்‌ 
கோட்டை பதனமென்று கோலாகல வன்னியுந்தான்‌ 
சேதுக்கரை வாழும்‌ தீரனிடம்‌ போகவென்று 


840, 3 அன்புடனே, 854. 3 முளுதுமங்கே. 
846. 3 urs i 858. 1 வெத்திகொண்ட 4 தானளைத்‌ ௮, 
847. 4 தரசரைத்தான, 861. 2 சந்தணமும்‌, 


849, 1 வெத்திகொண்டு, 862. 4 தான்குடுத்தக்‌,; 


810 


875 


880 


அரியாண்டி பாக்கோட்டை முற்றுகை 27 


5 ஏறினான்‌ தண்டிகைமேல்‌ எல்லையற்ற சேனைமுன்னே 


கட்டியக்‌ காரர்‌ கனவிருது கூறிவர 

வெண்சா மரம்வீசி விருத பலழுழங்கப்‌ 

பேரிகை டம்மானம்‌ பிறகே தொனிமுழங்கச்‌ 

சந்திர காவிடால்‌ தளமெலாம்‌ தானிலங்க 

நடந்தான்காண்‌ வன்னியுந்தான்‌ நல்லமுத்து மாலைகொஞ்ச 
அத்தியுத்திக்‌ கோட்டையிலே அம்மா னருகேவக்தான்‌ l 
வந்துகண்டு தெண்டனிட்டான்‌ வாள்விரன்‌ வன்னியுந்தான்‌ 
ஏந்தி யெடுத்துஇரு கண்ணோடே தானணைத்து 

ஆயிரம்‌ ஆலாத்தி அடுக்கடுக்காய்த்‌ தானெடுத்துத்‌ 

இட்டிக்‌ டொய்வெட்டி தீரனவன்‌ வன்னியற்கு 

வேண்டும்‌ வரிசையெல்லாம்‌ விதவிதமாய்த்‌ தான்கொடுக்கதுச்‌ 
சேனை படைத்தலைவர்‌ சேர இருந்தாலும்‌ 

கோடி இரவியங்கள்‌ கொள்ளையிட்டுப்‌ போனாலும்‌ 
இந்தவெற்றி போதாதோ என்மருகா வன்னி யென்றார்‌ 
கேட்ட படைத்தலைவர்‌ கெடிகலங்கிப்‌ போவார்கள்‌ 
இனியிளப்ப மில்லை யென்மருகா வன்னியென்முர்‌ 
அந்தநாள்‌ சென்று அலைகதிரோன்‌ பயனை i 


அரிமாண்டிபுரக்கோட்டையின்‌ முற்றுகை ; மறவர்‌ ப்பியோடிக்‌ காரடர்ந்‌ 
டிப tP த த்குடி 


890 


895 


865. 
868. 


871. 


யைக்‌ கடந்து சேல்லுதல்‌ : அவர்களைத்‌ துரத்திச்சேன்று rwo 
பய்யன்படை வைகையாற்றங்கரையிற்‌ கூடாரமடித்தல | 

மற்றநாள்‌ த்‌ தானும்‌ மன்னன்புலி சாமன்படை 

அரியாண்டி புரக்கோட்டையை அடுத்து வளைந்துகொண்டார்‌ 

கோட்டையித்‌ குள்ளிருந்து குற௮ும்படித்த மறவருந்தான்‌ 

இனியிருக் தால்‌ மோசமென்‌ அ எல்லோரும்‌ இலேசமுற்அப்‌ 

பொழுது புகுந்தாப்போல்ப்‌ போகவென்று தான்‌ அணிந்து . 


- கச்சைகட்டி யெல்லோரும்‌ கன ததவெடி தானெடுத்துக்‌ 


arris குடிவிடியக்‌ கடுகியே ஓடிவந்தார்‌ 

மற்றகாள்‌ த்‌ தானும்‌ மன்னன்புலி ராமன்படை 

போனான்‌ மறவனென்அ பொருமி மிகச்செனக்து 

வண்ட மறவன்‌ மதிமயங்கிப்‌ போனானோ 

காடிதைக்‌ கொடுக்குமகன்‌ காணாமல்‌ ஓடுவனோ 

வண்ட மறக்கொடுக்கை வளைந்து பிடிக்கவென் அ 

தொடர்ந்து பிடிக்கவென்‌ அ சொல்லரிய மன்னமெல்லாம்‌ 

aor’ தானெடுத்து[க்‌] கொல்லிட்டுத்‌ தானடக்தார்‌ 

3 எல்லையத்த, 885, 1 கோட்டையுக்‌, 


2 டம்மாணம்‌. 895. 1 g-is. 
2 சோட்டைஇலே ; 4 னறுகைவந்தான, 896. 3 கொலிலிட்டுத்‌. 


IND 
லெ 


900 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


கா[ ச]டக்த குடிக்கோட்டை கடக்‌ துமிகக்‌ கொக்கரித்து 
வாழை யடர்ந்திருக்கும்‌ வைகை ௩திகடந்து 

ஆற்றங்‌ கரை தனிலே அடித்தானே கூடாரம்‌ 
அந்தநாள்‌ சென்று அலைகதிரோன்‌ போய்மறைக்தான்‌ 


[ராமப்பய்யன்படை பாம்பாற்றங்கரையிற்‌ கூடாரமடித்தல்‌ : அத்தியுத்திக்‌ 


910 


915 


920 


925 


898. 
899. 
901. 
903. 


கோட்டையினின்றும்‌ சடைக்கன்‌ வந்து போநது காயப்படூதல்‌ : 


வன்னி போநது வேற்றிகோள்ளுதல்‌ | 
மற்றநாள்த்‌ தானும்‌ மன்னன்புலி ராமன்படை 
அத்தியுத்திக்‌ கோட்டையிலே அவனிருப்ப தறியாமல்‌ 
பாம்பாற்றங்‌ கசைதனிலே பாங்காகப்‌ போயிறங்கக்‌ 
கூடாரந்‌ தானடித்தான கோலாகல ராமன்படை 
அந்த விசளம்‌ அறிந்து சடைக்கனுந்தான்‌ 
கடவை மறித்துக்‌ கலந்துபோர்‌ செய்தான்காண்‌ 
பாதை மறித்துப்‌ பாங்காகக்‌ கொள்ளையிட்டான்‌ 
இருவர்படை மூண்டு எரித்துப்‌ பரித்தார்கள்‌ 
அப்போ சடைக்கன்‌ ஆர்ப்பரித்துக்‌ கொக்கரித்து 
நாடு கலக்கியெனும்‌ CANO SICH வான்பரிமேல்‌ 
ஏறிச்‌ சடைக்கன்‌ எல்லையற்ற சேனைமுன்னே 
ஊடுருவச்‌ சென்றான்‌ உலகங்‌ SHEQ or 
வாளோடு வாள்‌ முரிய மண்டிப்போர்‌ செய்யலுற்றார்‌ 
மன்னன்‌ புலிராமன்‌ மட்டில்லாச்‌ சேனைவெள்ளம்‌ 
வந்து வளைக்துகொண்டார்‌ மதச்சடைக்கன்‌ சேனையின்‌ மேல்‌ 
கோல[க்‌] கொண்‌்[ை]டயான்‌ கூட்டப்‌ புசவிகளும்‌ 
ஆயிரம்‌ புரவி ஆர்ப்பரித்துத்‌ தான்பொருதார்‌ 
பட்டாணி வாளெடுத்துப்‌ பருக்துபோலே பாய்ந்து 
ஊடுழக்க வெட்டினான்‌ உல[க|ல்‌ கிடுகிடென 
தீரன்‌ சடைக்கனையும்‌ இறமாக வெட்ட லுற்றார்‌ 
strung பட்டுக்‌ கலங்கியே சடைக்கனுக்‌ தான்‌ 
வன்‌ த்‌ வன்னி பினிவந்து கூடுமென்றான்‌ 
அப்போது வன்னி அவ்விசளக்‌ தான்கேட்டுப்‌ 
புலியை ஈரிபாய்க்து போகுமோ வென்றுசெரல்லி 
வீசை முறுக்கி விறுதுகள்‌ தான்பே௪ 
வெட்டின பட்டாணியை விறு துசொலித்‌ தான்னெத்தான்‌ 
பெட்டியு மூடியுமாய்ப்‌ பிளந்தெறிந்தான்‌ வன்னியுக்‌ தான்‌ 


1-2 வாளைபடக்திருக்கும்‌, - 916. 4 புரவியளும்‌, 
1 ஆத்தாங்‌, 918. 3 பறாக்தபோலே, 
(1-2 மத்தநாள்ச்சென்று, 925. 1 வீ9, 


1 பாம்பாத்தல்‌; & போஇதங்கக்‌, 927, 1 பொட்டியு; 3 புளந்தெறிக்தான்‌. 


சடைக்கனும்‌ வன்னியும்‌ இராமேச்சுரம்‌ போதல்‌ 


இடசாரி வலசாரி யெதிர்த்துப்‌ பொருத அற்றார்‌ 
முந்‌ நூஅ பட்டாணி முழுதுமங்கே தான்மடிந்தார்‌ 
930 அய்யாயிரம்‌ பேர்‌ ௮க்களத்திலே மடிந்தார்‌ 
கூடாரங்‌ கொள்ளையிட்டுக்‌ குடல்பிடுக்கி மாலையிட்டுப்‌ 
பட்ட படுகளத்தைப்‌ பார்க்கப்பயக்‌ கோடுவசாம்‌ 
மாலவாண்டு கொடுக்கு வஞ்சனையாய்‌ வெட்டுவனோ 
என்றுசொல்லி ராமன்படை யேங்கி முகம்வாடி 
035 ஒன்றோடே ஒன்று உருண்டு கடப்பாரும்‌ 
கழுகு பருந்து காகம்விருக்‌ அண்டிடவே 
மன்னன்புலி ராமன்படை மட்டில்லாச்‌ சேனைவெள்ளம்‌ 
தட்டழிந்து கெட்டுத்‌ தறுகாம லோடிவிட்டார்‌ 
விநிவசமோ என்று வெ நிகொண்டு ஓட அற்றார்‌ 
940 மாமனுட மச்சினன்‌ தான்‌ மாண்டு இடப்பாரும்‌ . 
செகநாதம்‌ போனாலும்‌ சேரப்‌ பிழைப்போமோ 
என்று புலம்பி யேமாக்து போவாரும்‌ 
அன்று முரிந்து அடைந்தார்கள்‌ பாளையத்தில்‌ 


[சடைக்கன்போநட்டு வன்னி வநந்துதல்‌ | 

மற்றநாள்‌ த தானு மதச்சடைக்கன்‌ வன்னியுக்தான்‌ 

945 அம்மான்‌ முகம்பார்த்து அழுது மனங்கலங்கிக்‌ 
்‌.. காயமது கட்டிக்‌ கலங்கி முகம்பா[ர்‌]த்துக்‌ 

கோடி இர்வியங்கள்‌ கொள்ளைகொண்டு போனாலும்‌: 

விறுது சடைக்கனையும்‌ வெட்டுவனோ பட்டாணி 

கோட்டை விலைப்‌ போனாலும்‌ கொற்றவர்கள்‌ மாண்டாலும்‌ 
950 ஆனை குதிரைபடை அ௮ள்வற்று மாண்டாலும்‌ 

ஊழி முடிந்தாலும்‌ உகாந்தமாய்ப்‌ போனாலும்‌ 

நன்னகரி கொள்ளையிட்டு நாடழிந்து போனாலும்‌ 

விறுது சடைக்கனுக்கு வேகனையுக்‌ தான்வருமோ 

cam புலம்பிவன்னி யெழுந்திருக்து போகலுற்றார்‌ 


| சடைக்கனும்‌ வன்னியும்‌ பாம்பாற்றங்கரையிற்‌ படகேறி 
இராமேச்சுரந்தீவுக்கப்‌ போதல்‌] 
955 மத்தகாள்த்‌ தானும்‌ மதச்சடைக்கன்‌ வன்னியுக்தான்‌ 
சாமகாத. சுவாமி நல்லதுணை யென்‌ அசொல்லி 


அம்மானே நீருமிப்போ ஆனைபரி யேறுமென்றார்‌ 


938. 4 லோட்டிவிட்டார்‌. - 950. 8 அளவத்து. 
-942. 3 யேமறந்து. 951. 1 உளளய்‌. 
944. 1 மத்தநாள்த்‌, . 953. 3 வேதினையும்‌, 


949. 3 கொத்தவர்கள்‌, 


30 


960 


970 


975 


980 


990 


967. 
980. 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


அத்தி[யுத்தி]ச்‌ கோட்டைவிட்டு ஆன பெருக்களத்தான்‌ 
பாம்பாற்றங்‌ கரைதனிலே பாங்குடனே வக்இிறங்குச்‌ 
சோங்கும்‌ மறுமாவும்‌ சோடினையாய்ப்‌ பாய்விரித்துப்‌ 
படைத்தலைவ செல்லோரும்‌ படையிலே யேஅமென்றார்‌ 
தண்டிகை பல்லாக்குச்‌ சகலமும்‌ TOD DEPT 

ஆனை குதிரை அடங்கலுந்தான்‌ ஏற்துமென்றார்‌ 
பொக்ஷெங்கள்‌ கூடாரம்‌ பொருக்தியே யேற்அமென்றார்‌ 
எல்லோரையு மனுப்பி யெதிரில்லா வன்னியுந்தான்‌ 
பெண்டு| கள்‌ |காச்சியெனும்‌ பெரியதொரு வான்பரியும்‌ 
நாடு கலக்கியெனும்‌ ஈல்லதொரு வான்பரியும்‌ 
தோணியிலே தானேறத்‌ தொணுதில்லை வான்பரிதான்‌ 
என்செய்வோ மென்றவன்னி ஏங்கி முகம்வாடி. 
நானேறும்‌ வான்பரியை ராமனோ ஏறுவன்காண்‌ 
கண்ணைப்‌ பிடுங்கிக்‌ காட்டிலே ஓட்டுமென்றார்‌ 

அப்போ படைத்தலைவர்‌ அருகேரின்று என்சொலுவார்‌ 
கட்டியே வான்பரியைக்‌ கப்பலிலே ஏற்றுமென்றார்‌ 
கப்பலிலே யேற்றிக்‌ கரைசேர்த்தார்‌ வான்பரியைக்‌ 
கப்பலிலே தானேறிக்‌ க[ன] தீத சடைக்கனுந்தான்‌ 
ராமநாத சுவாமி நல்லதுணே யென்றுசொல்லி 
உன்பாதம்‌ நம்பிவந்தேன்‌ உலகளந்த மாயவனே 
மன்னன்‌ புலிவன்னி மகாஅக்கப்‌ பட்டுகின்று 
என்செய்வோ மென்‌ அவன்னி யிருந்து கலேசமுடன்‌ 


|அத்தியுத்திக்‌ கோட்டையில்‌ ராமப்பய்யன்‌ இருபதுநான்‌ தங்குதல்‌] 


போனான்‌ மதவனென்று பொருமி மிகச்சினக்து 
எங்கேதான்‌ போனாலும்‌ இனிவிடப்‌ போறோமோ 
கடலேறிப்‌ போனமென்று கனவிறுது கூ றினனாம்‌ 
வீரவாள்‌ கைப்பிடித்து வீரியங்கள்‌ பேசினனாம்‌ 
என்வலுவும்‌ அவன்வ அவும்‌ இனியல்லோ பார்க்கவே ணும்‌ 
என்றுசொல்லி அய்யன்‌ இருகண்‌ மிகச்வெக்க 

அப்போ படைத்தலைவர்‌ அருகேநின்‌ அ என்சொல்‌ ஓவார்‌. 
சேதுக்‌ கரைவாழும்‌ தீரன்‌ ௮.ரசிருப்பும்‌ 

அத்தியு த்திக்‌ கோட்டை அவனிருக்து போனதல்லோ 
பள்ளியமை மாளிகையும்‌ பலகணியு மெத்‌ தவுண்டாம்‌ 
படைத்தலைவர்‌ சூழ்ந்திருக்கும்‌ பன்னக சாலையுண்டு 
என்று படைத்தலைவர்‌ எல்லோரும்‌ தாமுரைத்தார்‌ 
அப்போது ராமய்யனும்‌ அந்த விசளங்கேட்டு 


oe ee S84, க்‌ பார்க்கை 
3 பொறுயி, 


995 


1000 


1005 


1010 


ராமப்பய்யன்‌ துலுக்கர்படையை வென்று மீளுதல்‌ 31 


அத்தியுத்திக்‌ கோட்டை அர[ண்‌ மனையில்‌ வந்திருந்தார்‌ 
இருந்தானே ராமய்யனும்‌ இருப அநாள்‌ r| ண்‌ மனையில்‌ 


[ராயர்‌ காகிதழம்‌ கர்த்தர்‌ காகிதமும்‌. | 


கோலாகல சாமன்‌ கொலுவி லிருக்கையிலே 

மதுரை தனிலிருந்து வந்தானே ஒற்றனுந்தான 

சாயருட காயிதமும்‌ ஈலமுடனே தானெழுதி 

முலெருடன்‌ பாச்சா முப்பதினா யிரங்கு திரை 

கணவாயை வந்து கட்டிக்கொண்டா சென்றுசொல்லிக்‌ 
கோலக்கொண்டை யான்குதிரைக்‌ கூட்டப்‌ பெருக்களமும்‌ 
ராயருட சீமையெல்லாம்‌ நாலுதிக்குங்‌ கொள்ளையிட்டு 
விசையா புரமும்‌ வேலூருங்‌ கொள்ளையிட்டுக்‌ 

கணவாய்‌[ ௧]ள்‌ கோட்டையெல்லாம்‌ கட்டிக்கொண்டா னென்று 
இங்குவரப்‌ பயணமா யிருக்கறா னென்‌ அசோல்லி [சொல்லி 
சாயருட காயிதமும்‌ நமக்குவந்த தென்‌அசோல்லி 
மன்னன்புலி ராமனையும்‌ வரவழைக்க வேணுமென்று 
கற்தனுட காயிதமும்‌ சுடுகியே தான்கொடுத்துக்‌ 

காயிதத்தைக்‌ கொண்டு கடுகியே ஓடிவந்தான்‌ 

மன்னன்புலி ராமய்யனை வந்துகண்டான்‌ ஒற்றனுக்தான்‌ 
காயிதத்தைக்‌ கொடுத்தக்‌ கைகட்டி நிற்கலுற்முன 


[ராமப்பய்யன்‌ மதுரை வந்து அங்கிநந்து புறப்பட்டுச்சேன்று ராயரைக்கண்டூ 
துலுக்கர்படையை வேற்றிகொண்டு மீளுதல்‌ : வநம்வழியில்‌ கள்ளரை 


1015 


1020 


996. 


1004. 
1005. 
1010. 


அடக்குதல்‌ : வானரவீரமதுரைக்கு HS | 


வாசித்துப்‌ பார்த்து மன்னன்புலி ராமயனும்‌ 

அலுக்காண மொருபொருட்டாயச்‌ சொல்லி ௮ னுப்பினசோ 
அலுக்கர்‌ படையெல்லாக்‌ தூளிபடவே துரத்திக்‌ 
குதிசைக்‌ தளத்தையெல்லாம்‌ கொள்ளையிட வேணுமென்‌௮ 
மாப்பிள்ளை கொண்டப்பய்யன்‌ மன்னன்‌ தனையழைத்து 
Came. ஜஷ்ணய்யன்‌ வீமன்‌ தனையழைகத்து 

மண்டுருப்‌ பாப்பய்யனே வாருமென்று தானழை E அப்‌ 
பாளையக்‌ காதர்‌ பலபேரை த தானழைத த 

எல்லோரையு மழைக்து இதமாகப்‌ புத்திசொல்லி 
இன்அமுத லெட்டாநாள இங்கே வருவேனென்‌ அ 

அ DOE கரையும்‌ ஆன அறைமுகமும்‌ 


A ஓட்டனுந்தான்‌. 1014, 4 வேணுமென்று சொல்லி. 
8 யிருக்குறா. 1017. 1 மட்டூறப்‌, 
5 நமக்குவக்‌௮. 1019. 3 இதவாகப்‌, 


4 நிக்கலுற்றான, 


32 


1025 


1030 


1035 


1040 


1045 


1035. 
1036. 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


புகழ்பெரிய போகலூர்க்‌ கோட்டை பதனமென்ற 

என்றுசொல்லி சாமய்யனும்‌ ஏறினான்‌ தண்டிகை மேல்‌ 

மன்னர்‌ படைசூழ மந்திரிமார்‌ சூழ்ச்‌துவர 

ஆனை குதிரை ஆர்ப்பரிக்து முன்னடக்கப்‌ 

பேரிகை டம்மானம்‌ பிறகே முழங்க — 

வெண்சா மரைவீச விறுது பலமுழங்கக்‌ : 

கட்டியக்‌ காறா கனவிறுது கூறிவரக்‌ 

கவிவாணர்‌ கொண்டாடக்‌ காரியப்பேர்‌ முன்னடக்கப்‌ 
பதினெட்டு-மேளவகை பண்பாய்‌ முழங்கிவர 

ஆனைமேல்ப்‌ பேரிகை அதிர்ந்து முழங்கவெர 

வந்தே யிறங்கினார்‌ மானா மதுரையிலே 

கங்குல்‌ விடிந்து கதிரோன்‌ எழுந்த பின்பு 

தேவர்கள்‌ போற்றிசெயுக்‌ திருப்பூவணங்‌ கடந்து 

மதுரை ச்ெரு வீதியிலே வந்தார்காண்‌ ராமய்யனும்‌ 

அந்நேரம்‌ தன்னில்‌ ௮ர[ண்‌ |மனையில்‌ வந்திருந்து 

மற்றநான்‌ த்‌ தானும்‌ மன்னன்புலி ராமய்யனும்‌ 

மன்னன்‌ இரு மலையேக்இிரனை வந்துகண்டு சந்தித்து 

ஆண்டவனே இப்போ அழைத்த பணிவிடையேன்‌ 

எனவார்ததை தனனை யினிக்கேளும்‌ ராமா நீ 

கோலக்கொண்டை யானும்‌ குதிரைப்‌ பெருந்‌ தளமும்‌ 

கணவாய்‌]| க|ள்‌ கோட்டையெல்லாம்‌ கட்டிக்கொண்டா ரென்று 
விசையா புரமும்‌ வேலூருங்‌ கொள்ளையிட்டு i [சொல்லி 
இங்குவரப்‌ பயணமா யிருக்கறு னென்றுசொல்லி 

ராய ரதுக்கு நமக்கெழுதி வந்த துகாண்‌ 

அ அகண்டு நாமள்‌ | அழை]ப்பித்தோம்‌ ராமய்யனே 

இதவோசில பாரமென்று எண்ணி யுரைப்பார்கள்‌ 

குதிரைத்‌ களமெல்லாக்‌ கொள்ளையிட்டு வாே றனய்யா 

வெட்டித்‌ துரத்தி விறு துகளும்‌ தான்பறித்துக்‌ 

கணவாய்‌ sja கோட்டையெல்லாம்‌ கலங்க 
ஆஅ கடக்க அலைகுலையத்‌ தான துரத்தி 
வெட்டித்‌ அத்தி வேனுரு கைப்பிடித்து 
ஆயிரங்‌ குதிரை அன்பாகத்‌ தானசோ த்த 
வாழேனய்யா என்‌ அசொன்னான்‌ மனனன்பலி சாமய்யனும்‌ 
ஆயிரங்‌ குதிை சக்குவா யமுதுகூட்டச்‌ சொன்னான்கரண்‌ 
மன்னன்‌ திரு மலையேந்திரன்‌ மனமகிழ்ந்து கொண்டாடிக்‌ 
கன்னன்புலி ராமய்யனுங்‌ கைக! 


வே தானடித்து 


டி வாய்புதை த்துப்‌ 


2 வீ.திஇலே.' 1053. 


4 தான்சேர்ச்‌ 5, 
1 அனனேரம்‌, 


ராமப்பய்யன்‌ ராயரைக்‌ காணுதல்‌ 


போய்வாறே னய்யா பொருந்திவிடை தாருமென்றான்‌ 
நின்‌ றனுப்பிக்‌ கொண்டு நீதியுடன்‌ கையேந்திப்‌ 

1060 போய்வாராய்‌ ராமாவென்று, பொருந்தி விடைகொடுத்தார்‌ 
BLEST புலிராமன்‌ நல்லமுத்து மாலைகொஞ்சத்‌ 
அவரிமான்‌ தன்னில்வந்தான்‌ அங்கமுடி ராமய்யனும்‌ 
மற்றநாள்‌ த தானும்‌ மன்னன்புலி ராமய்யனும்‌ 
சோழவந்தான்‌ தன்னில்‌ சூழ்ந்தடித்தான்‌ கூடாரம்‌ 

1065 மதிறநாள்த்‌ தானும்‌ மன்னன்புலி ராமய்யனும்‌ 

்‌.. வடமதுரை தன்னில்‌ வண்மையுடன்‌ சென்றிறங்கித்‌ 

இண்டுக்கல்லு கடந்து தேக்கமலை தன்னில்வர்‌ து 
மற்றகாள்‌ த்‌ கானும்‌ மன்னன்புலி ராமயயனும்‌ 
மணப்பாறை தன்னில்‌ மன்னவனுஞ்‌ சென்‌ நிறங்கி 

1070 இரட்டை மலைவழியாய்க்‌ கடந்தார்கள்‌ எல்லோரும்‌ 
திருச்கிறாப்‌ பள்ளிகடகந்து ச ரங்கந்‌ தனிலிறங்கி 
மற்றநாள்‌ த தானும்‌ மன்னன்புலி ராமய்யனும்‌ 
சமையபுரங்‌ கண்ணனூர்‌ தன்னிலே வந்திறங்கி 
ஊட்டத்தூர்‌ தன்னில்‌ ஒருகொடியிற்‌ போயிறங்கி 

1075 மற்றகாள்ச்‌ தானும்‌ /மன்னன்புலி சாமய்யனும்‌ 
வாலீ[க[ர]ண்‌ டாபுமத்தில்‌ வந்திருந்தா ரெல்லோரும்‌ 
கங்குல்‌ விடிந்து கதிரோன்‌ எழுக்தபின்பு 
ஆயிழையாள்‌ வீற்றிருக்கும்‌ ஆசணியுக்‌ தான்கடக்து 
வேலாரு தன்னில்‌ விரையவே வந்திறங்கி 

1080 வெங்களூர்‌ தன்னில்‌ விரையவே சென்‌ நிறங்கிக்‌ 
கங்குல்‌ விடிந்து கதிரோன்‌ எழுந்த தற்பின்‌ 
சாயருட சமுகந்தன்னை நன்றாக வந்துகண்டு 
ஆண்டவனே இப்போ அழைத்த பணிவிடையேன்‌ 
சாமப்பய்யன்‌ உரைகேட்டு ராயருக்தான்‌ ஏதுசொல்வார்‌ 

1085 sost பெரும்படை தான்‌ தொலையாத வான்பரியும்‌ 
கணவாய்‌ வழியில்வக்து கடல்போலே வக்ததுகாண்‌ 
சீமை யழித்துத்‌ தீக்கொளுத்தி விட்டார்காண்‌ 
அதுகண்டு நாமும்‌ ௮ழைப்பிக்தோம்‌ சாமய்யனே 
மன்ன னுரைத்ததெல்லாம்‌ மனமகிழ்ந்து கேட்டுநின்‌ அ 

1090 ஆண்டவனே யிப்போ அடியேன்சொல்‌ விண்ணப்பங்கேள்‌ 
அலுக்கர்‌ படையைமெய்ப்பாய்ச்‌ சொன்னீ ரே ஆண்டவனே 
இஅவோசில பாரமென்று எழுக்திருக்கான்‌ சாமயனும்‌ 
குதிரைத்‌ தள த்தைவென்‌ அ குஞ்சரமுங்‌ கொள்ளைகொண்டு 

வெட்டி விரட்டி விறுதுகளும்‌ தான்பறித்து 

1078. 1 ஆயிளையான்‌. 1086. 4 வர்‌அஅகாண்‌. 

1085. 3 அலையாத, 
9 


34. ராமப்பய்யன்‌ அம்மானை 
1095 வெற்றிகொண்டு வாழேனென்‌.று விண்ணப்பஞ்‌ செப்ப லுற்றான்‌ 
அடைக்காயும்‌ வெள்ளிலையும்‌ அன்புடனே தான்கொடுக்து 
வெற்றிகொண்டு வாவென்‌ அ விறுதுகளும்‌ தான்கொடுத்அப்‌ 
போய்வாரு மென்று பொருந்தி மனமகழ்ந்தார்‌ 
நடந்தான்‌ புலிராமன்‌ நல்லபெருஞ்‌ சேனையுடன்‌ 
1100 வெங்களூ[ர்‌] தன்னில்‌ விடுதியாய்‌ வந்திருந்தார்‌ 
மற்றநாள்‌ த்‌ தானும்‌ மன்னன்புலி ராமய்யனும்‌ 
இக்கரைவெங்டட இஷ்ணய்பருக்கு எழுதினார்‌ ஓலை தனை 
ஓலை தனை வாங்கி ஓடினான்‌ ஒற்றனுந்தான்‌ 
ஓலை தனைக்கொடுத்து ஒஅக்கிநின்றான்‌ ஒற்றனுந்தான்‌ 
வாசித்துப்‌ பார்த்து மனமகிழ்ந்து கொண்டாடி 
மன்னன்பலி ராமய்யனை வந்துகண்டான்‌ அந்கேரம்‌ 
அலுக்கர்‌ பெரும்படையும்‌ தொலையாத வான்பரியும்‌ 
கணவாய்‌ | தனில்‌ | வந்து கட்டிக்கொண்டா சென்றுசொல்லி 
ராய ரதுக்கு ஈமக்கோலை வரவிடுத்தார்‌ 

துலுக்கர்‌ பெரும்படையைத்‌ தூளிபடவே துரத்தி 
ADM கடக்க அலைகுலையத்‌ தான்துரத்தி 
இக்கரைவெங்டெ இஷ்ணய்யர்‌ எழுந்திரு மென்‌ அசொல்லி 
எல்லோரும்‌ போ[யபயெ யெதிர்த்துப்போர்‌ செய்தார்கள்‌ 
மன்னன்‌ புலிராமன்‌ மண்டிப்போர்‌ செய்ய லுற்றார்‌ 
இக்கரைவெங்குட கிஷ்ணய்யன்‌ எதிர்த்துத்‌ அரத்திவிட்டார்‌ 
மன்னன்‌ புலிராமன்‌ மட்டில்லாச்‌ சேனையுந்தான்‌ . 
துலுக்கர்‌ பெரும்படையைச்‌ சூதையிட்டுத்‌ தா ன்விரட்டி 
YD கடக்க அலைகுலையத்‌ தான்துரத்தி 
வெட்டி Aa sm த்தான்‌ வேந்தன்புலி ராமய்யனும்‌ 
வெற்றிகொண்டு ராமய்யனும்‌ வீரியங்கள்‌ பேவெக்தார்‌ 
ஆருயிசங்‌ குதிரை அன்பாகத்‌ தான்மடிந்து 
A WU D குஞ்சாமும்‌ அன்பது ஓட்ட டகமும்‌ 
ஆயிரங்‌ குதிரையும்‌ அன்பாகத்‌ தான்சேர்த்‌அப்‌ 
பிடித்து அனுப்பினார்‌ பேர்போன ராமய்யனும்‌ 
வெங்டெ இஷ்ணய்யனும்‌ வீமனே வாருமென்று 
கணவாய்‌ பகனமென்று கற்னன்புலி ராமய்யனும்‌ 
தன்‌ சண்டந்‌ தான்வைகத்த[£]ன்‌ தார்வேந்தன்‌ ராமய்யனும்‌ 
வேண்டும்‌ வரிசைகளும்‌ வெற்றிகொண்ட குஞ்சரமும்‌ 
வெற்றிகொண்ட ரா ணுவுக்கு வெகுவரிசை தான்கொடுத்து 


1105 
1110 
1115 
1120 


1125 


1097. 4 தான்குடுத்துப்‌, 1107. 3 கலையாத. 
1102. 3 எழுதினாற்‌, 1112. 3 எழுந்திறியு, 
1103. 4 ஒட்டனுந்தான்‌. 1122. 1 அறுவது, 

. 1104. 4 ஒட்டனுந்தான்‌, 1128. 2 வரிசையனாம்‌. 


1130 


1135 


1140 


1145 


1150 


1155 


1160 


1132. 
1140. 
1144. 


ராமப்பய்யன்‌' துலுக்கர்‌ படையை வென்று மீளுதல்‌ 


ராயருட சமுகத்தில்‌ ஈன்மையுடன்‌ வந்துகண்டார்‌ 
வந்துகண்ட சாமய்யனை மார்போடே தானணைத்து 
வெற்றிகொண்ட சாமய்யனுக்கு வெகுவரிசை பண்ணிவை தஅப்‌ 
பூஷணங்க ரூள்ளதெல்லாம்‌ பூட்டி யலங்கரித்தார்‌ 
என்னருகே ராமய்யனே இருமென்னறு தானுசைத்தார 
அவ்வார்த்தை கேட்டு அன்புடனே ராமயயனும்‌ 

கச்சித்‌ திருமலை யேந்திரனைக்‌ காணாமல்‌ நானிருந்தேன்‌ 
கண்கள்புகை யாகுமையா கற்தனே யென்றுசை த்தார்‌ 
எங்கே யிருந்தாலும்‌ எப்போதும்‌ கான்வருவேன்‌ 
வந்துதவி பண்ணுவிப்பேன்‌ மன்னவர்கள்‌ மெச்சடவே 
வருஷ மொருதரந்தான்‌ வக்‌ அபோ மென்றுரைத்தார்‌ 
மனமகிழ்ந்து ராயரையும்‌ மன்னன்புலி சாமய்யனும்‌ 
நின்‌ றனுப்பிக்‌ கொண்டு நீதியுடன்‌ கைதொழுது 
நடந்தான்‌ புலிராமன்‌ ஈல்லபெருஞ்‌ சேனையுடன்‌ 
ஆயிச| ம்‌] வான்பரியும்‌ ௮றுப.து குஞ்சாமும்‌ 

எண்பது ஓட்ட கமும்‌ எதிரில்லாச்‌ சேனைகளும்‌ 
அய்யனுட பாளையத்தில்‌ அதிவிரசாய்‌ வந்த அகாண்‌ 
வெங்களூர்‌ தன்னில்‌ விடுதியாய்‌ வந்திறங்கி 
மற்றநாள்‌ த்‌ தானும்‌ மன்னன்புலி ராமய்யனும்‌ 
வேலூ[எ]ச விட்டு விசையா புரத்தில்வந்‌து 
அனைகுந்தி தான்கடந்து அதிவீர ராமய்யனும்‌ 
ஊட்டத்தூர்‌ தன்னில்‌ ஒருநொடியில்‌ வக்தார்காண்‌ 
மற்றநாள்‌ த்‌ தானும்‌ மன்னன்புலி ராமயயனும்‌ 
வாலிகொண்‌ டாபுமத்தில்‌ வந்தே WG pas gi Dart 
மற்றநாள்‌ த்‌ தானும்‌ மதயானை ராமய்யனும்‌ 

காட்ச கொடுக்கும்‌ கண்ணனூர்‌ தன்னில்வக்தார்‌ 
மற்றநாள்‌ த்‌ தானும்‌அதி மதியுடனே சாமய்யனும்‌ 
தென்னவர்கள்‌ கொண்டாடும்‌ Frasi தன்னில்வந்தார்‌ 
ஸ்ரீரா[ம] சங்கருக்குச்‌ சிறப்பு மிகக்கொடுத்தார்‌ 
மற்றநாள்‌ த்‌ தானும்‌ மதிதீரன்‌ ராமயயனும்‌ 
திருச்சிறாப்‌ பள்ளித்‌ தெருவில்‌ வருகையிலே 
இவருந்தான்‌ ஆசென்று இயல்பான பெண்களெல்லாம்‌ 
மன்மதன்காண்‌ என்பாரும்‌ மதிமந்திரிகாண்‌ என்பாரும்‌ 
ராசனிவன்‌ என்பாரும்‌ ராமய்யன்காண்‌ என்பாரும்‌ 


அலுக்கர்‌ துரை மக்களைத்தான்‌ அமத்திவந்த சேவகன்காண்‌ 


4 பண்ணிவித்‌ அப்‌. 1155. 1 காசி, 
2 மொருதிரந்தான. 1160. 1 இருச்சினாப்‌, 
3 அறுவது. 1164. 4 சேவுகன்காண்‌, 


4 வந்து துகாண்‌, 


35 


36 
1165 


1170 


1175 


1180 


. 1185 


1190 


1195 


1166, 
1173. 
1186. 
1189. 
1191. 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


மயலான பெண்களெல்லா மதிளெட்டிப்‌ பார்ப்பாரும்‌ 
இப்படியே பார்த்தநின்றார்‌ ஏந்திழைமா ரெல்லோரும்‌ 
மற்றநாள்த்‌ தானும்‌ மகாவீரன்‌ ராமயயனும்‌ 
மணப்பாறை தன்னில்‌ வந்தே யிறங்கினர்காண்‌ 

கங்குல்‌ விடிந்து கதிரோன்‌ எழுக்தபின்பு 

தேக்க மலைகடந்து திண்டுக்கல்‌ தான்கடந்து 
சோழவந்தான்‌ தன்னில்‌ சூழ்ந்தடி த்தான்‌ கூடாரம்‌ 
கங்குல்‌ விடிந்து கதிரோன்‌ உதித்தபின்பு 

தஅவமிமான்‌ தன்னில்வந்தார்‌ அங்கமுடி ராமய்யனும்‌ 
பிள்ளைய பாளைய த்தில்ப்‌ போயே யிறங்னெர்காண்‌ 
வேந்தன்புலி ராமய்யனும்‌ வெற்றிகொண்டு சார சரி 
மன்னன்‌ திரு மலையேந்திரன்‌ மனமகிழ்ந்து கொண்டாடிக்‌ 
கற்ன[ன்‌ புலி ராமய்யற்கு கனகஸ்கானஞ்‌ சொரிய 
வயித்தி௮ய்யன்‌ தன்னை வ.ரவழைக்கச்‌ சொன்னார்காண்‌ 
இப்போதே ராமய்யனை யிங்குவச அழையுமென்றார்‌ 
சொன்ன வுடனே தோற்றமுள்ள வயித்திஅய்யன்‌ 
மன்னவரும்‌ மந்திரியும்‌ வாய்த்த வயித்தி௮ய்யன்‌ 
அந்நேரந்‌ தன்னில்‌ அதிவீர மாய்நடந்து 

வந்துகண்டு ராமயயனை வாகாய்‌ மிக, தழுவிக்‌ 
கற்தனென்னும்‌ ராசன்‌ கச்சித்திரு மலையேந்திரன்‌ 
கனகதானஞ்‌ சொரியக்‌ கடுகி அழைக்கச்சொன்னார்‌ 
சொன்ன வுடனே தோற்றமுள்ள ராமய்யனும்‌ 
என்னவெத்றி கண்டேன்‌ எனக்குக்‌ கனகஞ்சொரியச்‌ 
சேது மறவனை த்தான்‌ சென்று பிடித்‌ gab STH 

கனக முடனே௮ப்போ கனகஸ்நானம்‌ பெறலாம்‌ 
என்றுசொல்லி ராமய்யனும்‌ எழுந்திருக்து போக லுற்றார்‌ 
குஞ்சரமும்‌ வான்பரியும்‌ கோடேறி முன்னடக்கச்‌ 
செந்தூள்‌ மிகப்பறக்கச்‌ செங்கதிரோன்‌ தான்மறைய 
தேவர்கள்‌ போற்றிசெயுக்‌ திருப்பூ வணத்தில்வந்தார்‌ 
கங்குல்‌ விடிந்து கதிரோன்‌ எழுந்தபின்பு 

வாயத்த மடப்புறத்தார்‌ வந்துகண்டா ரந்நேரம்‌ 
ஆண்டவனே இப்போ அடியர்கள்சொல்‌ விண்ணப்பங்கேள்‌ 
கள்ளர்‌ உபத்திரவமும்‌ காவலனே ஆற்றாமல்‌ 

மாடுகன்‌அ ஆடு aris sues காசுமுதல்‌ ' 


2 பார்த்துநின்‌ 2, 1193. 2 போத்திசெயும்‌; 

1 தொவரிமான, 8-4 இருப்புவனத்தில்‌ வந்தார்‌. 
3 தோத்தமுள்ள, 1195. 2 மடப்பரத்தார்‌, 

3 கனகஸ்தானம்‌, 1197. 4 ஆத்தாமல்‌. 

3 கோடேரி, 1198. 1 மாடுகண்ணு, 


போகலூர்க்கோட்டை முற்றுகை 37 


சீலைத்‌ துணி மங்கலியம்‌ சேரப்‌ பறிகொடுத்தோம்‌ 
1200 எனஅசொன்ன போதே இருகண்‌ மிகச்இவந்து 
மத்தஞ்‌ சிறுகுடியில்‌ மன்னவனுஞ்‌ சென்‌ றிறங்கி 
காடழித்அத்‌ திக்கொளுத்தி ஈன்னகரி பாழாக்கி 
வெட்டிச்‌ சிறைபிடித்து விரட்டியே தான்‌அரத்தி 
இப்படியே அய்யன்‌ ஏற்பாய்‌ அழிக்கையிலே 
1205 மத்தஞ்‌ சிறுகுடியார்‌ மதுரையிலே போய்விழுந்து 
கற்தனெனும்‌ ராஜன்‌ கச்சித்கிருமலை யேந்திரற்கு 
அய்யன்‌ நடத்தனகை அன்பா யுரைக்கலுற்றார்‌ 
அவரு[ரை],த்த தைக்கேட்டு அன்பாய்த்திரு மலையேர்‌ திரன்‌ 
கள்ளாவண்டர்‌ தங்களையும்‌ கருவறுக்க வேண்டாங்காண்‌ 
1210 களளர்பத்து நாடென்று கனமா யிருக்கட்டுங்காண்‌ 
என்றுசொல்லி சாமய்யற்கு எழுதிவிட்டார்‌ ஒலை தனை 
வாசித்துப்‌ பார்த்து மன்னன்புலி ராமய்யனும்‌ 
சிறுகுடி விட்ட கன்றார்‌ தீரன்புலி ராமய்யனும்‌ 
அந்நெரந்‌ தன்னில்‌ அலைகதிரோன்‌ போய்மறைக்தான்‌ 
1215 கங்குல்‌ விடிந்து கதிரோன்‌ எழுந்தபின்‌பு 
- தேவர்கள்‌ போற்திசெய்யும்‌ திருப்பூ வணத்தில்வந்தார்‌ 
மத்றநாள்த்‌ தானும்‌ மதிதீரன்‌ ராமய்யனும்‌ 
ராஜ கெம்பீரன்‌ ஈல்லவழி தான்கடந்து 
கிளியினங்கள்‌ பாடும்‌ மங்காத | ௮]சண்கடக்து 
1220 வானர வீர மதுரைதனில்‌ bf oa 


[| போகலூர்க்கோட்டை முற்றுகை : ராமப்பய்யன்‌ படையின்‌ வேற்றி : 
அழகனையும்‌ குமாரனையும்‌ பிடித்துச்‌ சித்திரவதை சேய்தல்‌ | 
மற்றநாளத்‌ தானும்‌ மதபோசன்‌ சாமய்யனும்‌ 
போகலூர்க்‌ கோட்டை வளைந்திருக்கு மன்னவரை 
செஞ்சித்‌ அருக்கமல்ல ஸ்ரீ ரங்கங்‌ கோட்டையல்ல 
்‌ 'மண்கோட்டை தன்னை வளைந்திருக்குஞ்‌ 'சேவகரே 
்‌ 12325 இத்தனைநாள்‌ இக்கோட்டை வாங்கா இருந்தீர்களோ 
காளைப்‌ பகல்நானு நாழியலுக்‌ குள்ளாக 
கோட்டைதனை வாங்காட்டால்‌ கொன்‌ நிடுவே அங்களையும்‌ 
வைகைக்‌ கரைநீளம்‌ வாகாய்க்‌ கழுவில்வைப்பேன்‌ 


என்றுசொல்லி ஒலை யெழுதிவிட்டார்‌ சாணுவுக்கு 


1201. 2 ருகுகுடியார்‌. 1222. 4 மன்னவிரை, 
1212. 2 பாற்து, | 1223. 2 அுருவமல்ல, 
1218. 2 .செம்பீரம்‌. - 1224. 4 சேவுகரே, 
1219. 1 கிளியெனங்கள்‌ ; ` 1225. 4 திருந்தியளே, 


3-4 இருங்காதரன்கட, க்‌ அ. 1226. 3 காழிகளுக்‌, 


36 
1230 


1235 


1240 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


வாச த்துப்‌ பா[ர்‌ த்து வயிறெரிந்து மன்னவர்கள்‌ 
அங்கேபோய்ச்‌ ச[ஈ]கற.து இங்கே மடிவோமென்‌ அ 
நாலுதிக்கும்‌ எணிவைத்து ராணுவத்தா செல்லோரும்‌ 
கோட்டையுங்‌ கொத்தளமும்‌ கொம்மை யிடித்தார்கள்‌ 
குஞ்சரத்தை விட்டுக்‌ கோட்டை தகர்த்தார்கள்‌ 

கோட்டை தனைப்பிடித்தார்‌ கொடுங்கோபங்‌ கொண்டெழுக்து 
கோட்டையில்க்‌ குள்ளிருக்‌து குஅம்படி த்த மறவருக்தான்‌ 
வெட்டி விரட்டவென்று வீரியங்கள்‌ தர்ன்பேசிக்‌ 

குமார னழகனும்‌ கூட்டப்‌ பெரும்படையும்‌ 

குத்தி விரட்டிக்‌ குலவையிட்டு ஊழியத்தார்‌ 


மன்னன்புலி ராமன்படை மட்டில்லாச்‌ சேனைவெளளம்‌ 


்‌ குமார னழகனையுங்‌ கூட்டப்படை யத்தனையும்‌ 


1245 


1250 


கைப்பிடியாய்த்‌ தான்பிடித்துக்‌ கட்டி யிறுக்க லுற்றார்‌ 
வெற்றிகொண்டு அய்யன்படை வீரியங்கள்‌ தான்பேசி 
மதியா ரழகனையும்‌ மன்னன்‌ குமாரனையும்‌ . 
கொண்டுவந்த விட்டார்கள்‌ கோலாகல சாமன்முன்னே 
பெண்ணைச்‌ சிறைப்பிடித்து ஆணை அரிந்துவெட்டி 
Gham DO பெண்சிறையும்‌ அந்நேரங்‌ -கூட்டிவர்தார்‌ 
மெய்க்காவ லாக. விடுதிவிட்டு வைக்கச்சொன்னார்‌ 
குமார னழகனையும்‌ கூப்பிட்டு முன்னேவிட்டு 
என்னோடே நீயும்‌ எதிர்த்துப்போர்‌ செய்வாயோடா 
என்‌ அசொல்லி அய்யன்‌ இருகண்‌ நெருப்பெழவே 


... காமுட்டிச்‌ சாத்தனைக்‌ கடுக அழைக்கச்சொன்னார்‌ 


1255 


1260 


1230. 
1238. 
1239. 
. 1241. 


கட்டி யடித்தார்கள்‌ கனகோபங்‌ கொண்டெழுந்து 
தச்சனை யழைக்கச்சொன்னார்‌ தார்வேந்தன்‌ ராமய்யனும்‌ 
கூட்டிவந்து விட்டார்கள்‌ கோலாகலன்‌ கொலுவில்‌ 
மதியா ரழகனையும்‌ மன்னன்‌ குமாரனையும்‌ 

குப்புறவே தான்டெத்திக்‌ குறிமன்னர்‌ பா[ர்‌] த்திருக்க 
முதுகுத்தோல்‌ தன்னை முறைமுறையாய்ச்‌ செஅக்கச்சொன்னார்‌ 
அந்தப்‌ படியே ஆனதொரு ஆசாரி 
தோலை யுரித்தான்‌ அடித்துத்‌ அடி.த்துவிழச்‌ 
செதுக்னெ ஆசாரி இயங்கியங்கே தான்விழுந்தான்‌ 
மதியா ரழகனையும்‌ மன்னன்‌ குமாரனையும்‌ 
கூட்டிவாச்‌ சொன்னான்‌ கோலாகல சாமன்‌ 


கூட்டிவந்து விட்டார்கள்‌ கோலாகலன்‌ கொலுவில்‌ 


8 வயரெரிந்து, 1247. 8 அன்னேரங்‌. 
2 னளகனும்‌. 1250. 8 எதித துப்போர்‌. 
4 உளளியத்தார்‌. 1251, 4 ரெருப்பளளே, 


2 னளகனையும்‌, 1257. 1 குப்பதவே, 


(265 


1270 


1275 


1280 


1285 


[ ராமப்பய்யன்‌ படை ஆற்றங்கரைக்‌ கோட்டையிலும்‌ வேதாளையிலும்‌ 


1290 


1295 


1265. 
1272. 
1273. 
1279. 


ராமப்பய்யன்‌ படை பாம்பாற்றங்கரை சேன்று இறங்குதல்‌ 


மூட்டுமூட்‌ டாக மொழியெலும்பை வாங்கச்சொன்னார்‌ 
அந்தப்‌ படியே ஆனதொரு ஆசாரி 

மூட்டுமூட்‌ டாக மொழியெலும்பைத்‌ தான்தறித்தார்‌ 
தறிச்ச வுடலையெல்லாம்‌ தான்வாரிக்‌ கூடையிலே 

மதியா ரழகன்தேவி மன்ன[ன்‌ | குமாரன்தேவி 
கூட்டிவரச்‌ சொன்னான்‌ கோலாகல ராமய்யனும்‌ 
கூட்டிவந்து விட்டார்‌ கோலாகலன்‌ கொலுவில்‌ 

இருவர்‌ தலையிலேயும்‌ ஏற்றுமென்ருர்‌ கூடை தனைப்‌ 
பாளையத்தைச்‌ சுற்றிப்‌ பறையடித்து வரச்சொன்னார்காண்‌ 
படைத்தலைவ ரைப்பார்த்துப்‌ பாருமென்றா ரென்கற்தி 
மதியா ரழகன்‌ மனையாட்டி தன்னையுந்தான்‌ 

குமார னழகனுட தேவியைக்‌ கூட்டிவந்து 
கபாடக்காறரை விட்டுக்‌ கையைப்‌ பிடிக்கச்சொன்னார்‌ 
பறையன்பிடிப்‌ பானோவென்று பார்த்தந்தப்‌ பெண்கொடியாள்‌ 
விடுத்தா ளவளுயிரை விண்ணுலகம்‌ போய்க்சேர்ந்தாள்‌ 
மன்னன்புலி சாமய்யனுக்கு வக்துசொன்னா ரந்கேரம்‌ 
அவ்வார்த்தை கேட்டு அய்யனுந்தான்‌ அப்போது 
வாய்த்ததொரு பெண்கொடியை மனமகிழ்ந்து கொண்டாடிப்‌ 
பச்சை வடங்கொடுத்துப்‌ பாக்குடனே அடக்கச்சொன்னார்‌ 
அந்தப்‌ படியே ஆனதொரு பெண்கொடியை 
எடுத்தடக்கச்‌ சொன்னார்கள்‌ எல்லோரும்‌. கொண்டாட 
அந்நேரந்‌ தன்னில்‌ அலைகதிரோன்‌ போய்மறைக்தான்‌ 


தங்கிப்‌ பின்‌ பாம்பாற்றங்கரையில்‌ இறங்குதல்‌] 
ஆழிகெடுக்‌ தேரேறி அலைகதிரோன்‌ வந்ததித்தான்‌ 
போனான்‌ மறவனென்ற பொருமி மிகச்சினக்து 
எங்கேதான்‌ போனாலும்‌ இனிவிடப்‌ போறேனோ 
கடல்கடந்து போனாலும்‌ கடலைத்‌ அளைப்பேனென்றார்‌ 
மன்னன்‌ புலிராமன்‌ மதம்பொழிந்து கொக்கரித்துக்‌ 
கடல்கடந்து திவுதனில்‌ காணாமல்‌ போனானென்று 
அற்றங்கரைக்‌ கோட்டைக்கு அருகே |முடுகிவந்‌ த 
கூடாரம்‌ தானடித்தார்‌ கொற்றவர்க ளெல்லோரும்‌ 
ஏடாரு மார்பன்‌ ஏகாந்த மாயிருக்தான்‌ 
அந்நேரந்‌ தன்னில்‌ அலைகதிசோன்‌ போய்மறைக்தான்‌ 


3 மொளியெலும்பை, 1284. 4 பெண்ங்கொடியை, 
8 மெடுத்துமென்ருர்‌, 1288. 8 பொறுமி, 


2 சுத்திப்‌, 1293. 1 ஆத்தங்கரைக்‌, 


2 ளவளுஇரை, 1294, 2 தானடித்தான்‌, 


39 


40 ராமப்பய்யன்‌ அம்மானை 


கங்குல்‌ விடிந்து கதிரோன்‌ எழுக்தபின்பு 

கூடாரந்‌ தானபிடுங்கிக்‌ கொற்றவர்க ளெல்லோரும்‌ 

வேதாளை தன்னில்வகஅ விரைந்தடித்தார்‌ கூடாரம்‌ 
1900 மன்னன்புலி சாமய்யனும்‌ வாகாய்க்‌ கொலுவிருக்தார்‌ 

மற்றநாள்‌ த தானும்‌ மன்னன்புலி சாமய்யனும்‌ 

பாம்பாற்றங்‌ கரைதனிலே பார்வேந்தன்‌ சாமயனும்‌ 

வந்தே இறங்கினார்‌ மன்னன்படை யத்தனையும்‌ 


[திரநவணை யடைத்தல்‌ ; அரசர்கள்‌, தாசிகள்‌, செட்டிகள்‌, பாதேசிகள்‌ 
o .கீல்லேடூத்தல்‌] 


அந்நேரந்‌ தன்னில்‌ அதிவீர ராமய்யனும்‌ 
1305 ஓடத்துறை தோணித்‌ துறை உகந்த கெடித்தலங்காண்‌ 
பாம்பன்‌. அறைக்கோட்டை பார்த்தப்‌ புலிராமன்‌ 
இந்தபிலங்‌ கண்டல்லோ எதிர்த்தான்‌ மறவனுக்தான்‌ 
வாய்த்த துறைமுகத்தில்‌ UAH DY! ராமய்யனும்‌ 
அய்யோத்தி ராமர்‌ அடைத்த திருவணை தான்‌ 
1810 ஏதடா என்றான்‌ எல்லோருங்‌ கெடிகலங்கி 
இந்தத்‌ திருவணை தான்‌ என்றார்க ளெல்லோரும்‌ 
இருவணையைத்‌ தானடைக்கத்‌ தீரன்புலி ராமய்யனும்‌ 
செப்பமா யெல்லோரும்‌ சேரவிங்கே வாருமென்று 
ராசாதி ராசரெல்லாம்‌ நாட்டமுடன்‌ வந்தார்கள்‌ 
1815 பாளையக்‌ காறர்‌ படைத்தலைவரே கேளும்‌ 
திருவணையைத்‌ தானடைக்கத்‌ திருமால்போல்‌ ராமய்யனும்‌ 
நல்ல இருவணையை நாமடைக்க வேணுமென்று. 
நாள்௩ட்‌ சேத்திரம்‌ நன்றாகத்‌ கான்பார்த்துத்‌ 
தேங்கா யுடைத்தார்கள்‌ தென்னவர்கள்‌ மன்னர்முன்னே 
1820 கல்லெடுங்கோ என்று கரியமால்‌ ராமய்யனும்‌ 
YT FET DEE ராசாக்கள்‌ ஆனபடை மன்னரெல்லாம்‌ - 
Myst பாடி நல்ல பெரும்படையும்‌ 
மல்லையர்கள்‌ பொந்திலியர்‌ மன்னர்‌ பெரும்படையும்‌ 
எல்லோருங்‌ கூடி. இருகைகொட்டித்‌ தான்சிரித்து 
1325 எல்லையற்ற சேனை தளம்‌ எல்லோருக்‌ தான்கூடி 
மலைமுறிந்து வீழ்ந்தாலும்‌ மண்ணிலுள்ளோர்‌. வந்தாலும்‌ 
ஆரால்‌ முடியுமடா Bork சமுத்திரத்தை 
காவேரி யாறுமல்ல கைவாய்க்கால்‌ தானுமல்ல 
பூவேரி தானுமல்ல புனனீர்‌ மடுவுமல்ல ன 
1 எல்லையத்த, 
1305. 8-4 உகந்தே கெடித்தலுகாண்‌. 1329. 3 பொணணீர்‌, 


1323. 1 மல்லயர்கள்‌. 


1298. 2 தான்பிடிங்ிக்‌, 1325. 


1330 


1995 


1340 


1845 


1350 


1355 


1360 


1365 


1345. 
1355. 


திருவணை யடைத்தல்‌ 


ஆழச்‌ சமுத்திரத்தை அடைக்கவென்ன தான்‌ துணிந்து 
இந்காட்டில்க்‌ கண்டதில்லை இவ்வுலகில்க்‌ கேட்ட தில்லை 
பிழைத்த பிழையெல்லாம்‌ பிழையாச்சே மன்னவரே 
பா[ர்‌]ப்பான்பேய்‌ கொண்டான்காண்‌ பார்வேந்தே மன்னவரே 
என்றுசொல்லி மன்னமெல்லாம்‌ ஏங்கி முகம்வாடி 

நின்‌ இடமெல்லாம்‌ நினைந்துநினைந்தே யுருகிச்‌ 
சேர்ந்த இடமெல்லாம்‌ சேரக்‌ இலேசப்பட்டு 

என்று சலித்து எல்லோரும்‌ வாய்வறண்டு 
நின்‌அமெள்ளப்‌ பார்த்து நெடியமால்‌ சாமய்யனும்‌ 
தார்கொண்ட ராமனப்போ தலைப்பாகில்க்‌ கல்லைவைத் அச்‌ 
சீர்கொண்டு தானடக்தார்‌ செங்கண்மால்‌ ராமய்யனும்‌ 
எல்லோரும்‌ நின்றவர்கள்‌ இஅபுஅமை யென்‌ அசொல்லி 
அரசர்மக்க ளான அதிவீர செல்லோரும்‌ 

ராவுத்த பாடி ஈல்லபடை வீரரெல்லாம்‌ 

மல்லையர்கள்‌ பொர்திலியர்‌ மன்னர்படை வீரரெல்லாம்‌ 
துலுக்கர்‌ பரிவாரம்‌ தொறாத சேவகரும்‌ 

உபையதள சாணுவெல்லாம்‌ ஒருமிக்கச்‌ சேகரமாய்‌ 
எல்லோரும்‌ சேகரமாய்‌ எல்லையற்ற மன்னசெல்லாம்‌ 
சாமனே கல்ச்சுமந்தால்‌ நாமெடுக்க லாகாதோ 
என்றுசொல்லி மன்னமரெல்லாம்‌ எல்லோருக் தான்கூடி 
ஏல மிகப்பாடி யெடுத்தார்கள்‌ கல்த்தனையும்‌ 
ஆளுக்கொரு கல்லு அச்சணமே தானெடுத்தார்‌ 

தாளில்‌ வணங்காத தார்வேந்த ராசாக்கள்‌ 

வேளுக்கு மொப்பாய்‌ விசாரமிட்டு நின்றார்கள்‌ 
அப்போது ராமய்யனும்‌ ௮ங்கவரைக்‌ தான்பார்த்து 
என்னுடைய பூண்நூலுக்‌ குங்கள்‌ நால்‌ ஏற்றமோதான்‌ 
அப்போது ராசாக்கள்‌ அரிகரி யென்‌௮சொல்லித்‌ 
இருவணைக்குக்‌ saos இறமாகத்‌ தானெடுத்தார்‌ 
ராசாக்கள்‌ கல்ச்சுமந்தால்‌ காமிருக்க லாகாது 
என்றுசொல்லி மன்ன செல்லோருங்‌ கல்ச்சுமந்தார்‌ 
ராசாக்கள்‌ கல்ச்சுமந்து நடந்து வருகையிலே 

வேசை மகளொருத்தி விதமாகத்‌ தான்பா[ர்‌ [த்த 
மீண்ட புகைச்சுருட்டும்‌ செற்றியிலே நாமமுமாய்ப்‌ 
பூண்ட சரப்பணியும்‌ பூண்‌ நூல்த்‌ தலைப்பாகும்‌ 
உல்லாச வல்லவெட்டும்‌ ஒருகைச்‌ சுருளுமெங்கே 


_ பக்கச்சமு தாடுமெங்கே பாரித்த வாங்குமெங்கே 


கவிகரத்துக்‌ கத்தி யெங்கே கன்னரே ராசாவே 


4 சேவுகரும்‌. 
4 ஏத்தமோதான்‌, 
6 


1363. 4 தலப்பாகும்‌, 


41 


42 ராமப்பய்யன்‌ அம்மானை 


கல்லேற்றி விட்டாரோ கன்னனபுலி ராமய்யனும்‌ 

சொல்லிச்‌ சிரித்தார்கள்‌ அங்கமுடித்‌ தாசியர்கள்‌ 

வேசையர்கள்‌ தான்‌சரிக்க விட்டீரே யென அசோல்லி 
1370 அம்புபட்ட மான்போலே அவதிவந்த தென்றுசொல்லி 

வெம்பி மனந்தளர்க்து வேசித்துக்‌ கண்கிவந்‌ து 

மன்னன்புலி ராமய்யனை வந்்‌அகண்டு ராசாக்கள்‌ 

வேசை சரிக்க விட்டீரே மன்னவரே ` 

கத்தியிலே பாய்வோமென்றார்‌ கன்னன்புலி ராசாக்கள்‌ 
1375 அவ்வார்த்தை கேட்டு அதிவீர ராமய்யனும்‌ 

ராசாக்க ளெல்லோர்க்கும்‌ CHAFEE தானுரைத்து 

அடைக்காயும்‌ வெள்ளிலையும்‌ அன்புடனே தான்கொடுத்துப்‌ 

பச்சை வடங்கொடுத்தார்‌ படைத்தலைவர்‌ கொண்டாடப்‌ 

பாளையத்தி லுள்ள பரஸ்திரிக எத்தனையும்‌ 
1380 கூட்டிவரச்‌ சொன்னார்‌ கோலாகல ராமய்யனும்‌ 

ஏழாயிரம்‌ வேசை இயல்பாகக்‌ கூட்டிவந்தார்‌ 

ஆளுக்கு ஏழுகல்லு அடவாக எடுக்கச்சொன்னார்‌ 

ஏலயே லம்பாடி எடுத்தார்கள்‌ வேசையர்கள்‌ 

ஒருத்தி கெடுத்தாளே உலகஏலுள்ள மாதரைத்தான்‌ 
1385 என்றுசொல்லி வேசையர்க ளெல்லோருங்‌ இலேசமுடன்‌. 

வேசையர்க ளெல்லோரும்‌ விடுதிவந்‌து சே[ர்‌|ந்தார்கள்‌ 

அப்போது செட்டிமகன்‌ அவளை வழிமறித்துச்‌ 

சிங்கி யடித்துச்‌ சிரித்தார்காண்‌ முன்னைநின்‌ அ 

பச்சைமஞ்சளப்‌ பூச்சும்‌ பாங்கானகை வீச்சுமெங்கே 
1990 கடைவீதி தன்னில்‌ கடுக ஈடப்பீர்களே 
கையில்வளை கலகலெ[னக்‌ |கால்மோ திரங்‌ sa| க]ளெ[ன | 
வங்கணக்‌ காரருடன்‌ வலுப்பேசச்‌ சரிப்பிரே 
கொங்கைகள்‌ குலுங்கக்‌ கூடைமண்ணை ச்‌ தானெடுத்துக்‌ 
கோபுரக்‌ கமுதைகள்்‌ போல்‌ கொண்டுவக்து போட்டீர்களே 
மாப்பிள்ளை மாரைக்கண்டால்‌ வலுப்பே௫ நிற்பீர்களே 
செட்டி சிரிக்கச்‌ சிரிப்பா[ர்‌]க்‌ குடம்பெடுத்தோம்‌ 
என்றுசொல்லி வேசைமகள்‌ எல்லோரும்‌ விடு திவந்து 
1367. 1 கல்லேத்தி, 1387. 2 செட்டிமகள்‌, 


1395 


1370. 3 அவதிவந்து, 1390. 8 கடி: 4 நடப்பியளே, 
_ 1371. 2 மனந்தளன்று, 1392. 4 சரிப்பியரே, 
1377. 4 தான்குடுத்துப்‌, 1394. 2 கள்தையள் போல்‌ ; 4 போட்டி 
1378. 1 பட்சை. யளே, 
1379. 8 பலஷ்திரிக, 1395. 4 நிப்பியளே, 


1381. 1 ஏளா௫ரம்‌, 


திருவணை யடைத்தல்‌ | 43 


மற்றநாள்‌ த்‌ தரனும்‌ மன்னன்புலி ராமய்யன்முன்‌ 
தாசிக ளெல்லோரும்‌ தலைப்பட்டார்‌ நீலிகள்போல்‌ 
1400 [கல்ச்சு)மந்தோ மென்றுசெட்டி காறி மிகவுமிந்தான்‌ 
வேசையர்கள்‌ சொன்னபின்பு விருஅபுகழ்‌ சாமய்யனும்‌ 
பாளையத்தி லுள்ள பலசசக்குச்‌ செட்டி ap sev 
கூட்டிவரச்‌ சொன்னான்‌ கோலாகல சாமய்யனும்‌ 
கூட்டிவந்து விட்டார்கள்‌ கோலாகலன்‌ கொலுவில்‌ 
. 1405 செட்டிக ளெண்ணாயிரம்பேர்‌ சேரவே வந்தார்கள்‌ 
மன்னன்புலி ராமய்யனும்‌ வணிகர்‌ குலத்தாரே 
தாசிகள்‌ கல்ச்சுமந்தால்‌ தான்சிரிக்கக்‌ காரியமேன்‌ 
இருமா லடைத்த திருவணையைத்‌ தானடைக்க 
ஆளுக்குப்‌ பத்துக்கல்லு அடவாக எடுங்கோளென்றார்‌ 
1410 எலேலம்‌ பாடி. யெடுத்தார்கள்‌ செட்டியெல்லாம்‌ 
செட்டியர்கள்‌ கல்ச்சுமக்க சிற்முண்டிப்‌ பயலொருவன்‌ 
சிங்கி யடித்துச்‌ சிரித்தான்காண்‌ செட்டிகளைப்‌ 
பிச்சைக்கு வந்தாலும்‌ பின்னேவா யென்பீர்களே 
அப்பச்சி யென்றாலும்‌ ௮சைக்காசும்‌ ஈயீர்களே 
1415 கித்றப்பா வென்றாலும்‌ செருப்பா லடிப்பீர்களே 
சாகிறோம்‌ என்றாலும்‌ சாப்பாடும்‌ போடீர்சளே 
காசுகணக்‌ இட்டதெல்லாம்‌ கைமேல்ப்‌ பலித்ததென்று 
பண்ணிய பாவம்‌ பலித்ததே செட்டிகளே 
புத்திகெட்ட ஆண்டிசொல்லப்‌ பூசாயச்‌ செட்டிகளும்‌ 
1420 வெற்றியுள்ள ராமய்யன்முன்‌ விழுந்தாரே செட்டிகளும்‌ 
மணங்கெட்டுப்‌ போனோமே மன்னவனே அய்யாவே 
நாவிதான்‌ போ[| து]மோ நரங்களெல்லாஞ்‌ சாவோமோ 
ஆண்டிப்பயல்‌ சொன்னதெல்லாம்‌ அறுக்குதே யெங்களுக்கு 
வேசையர்கள்‌ சொன்னதெல்லாம்‌ வேகுதே யெங்களுக்கு 
ஆண்டவனே பூமியிலே அரைச்சணமுந்‌ தஅகோமென்றார்‌ 
வணிகர்‌ குலத்தாரை வாருங்கோ என்றுசொல்லி 
்‌ அடைக்காயும்‌ வெள்ளிலையும்‌ அன்பாகத்‌ தான்கொடுத்துப்‌ 
பாளையக்‌ காறர்‌ பலபேரைத்‌ தானழைத்து 


அய்யோத்தி ராமர்‌ அடைத்த திருவணைக்குக்‌ 


1425 


1399. 1 தாய; 4 சீலியள்போல்‌, 1415, 1 சித்தப்பா; 4 லடிப்பியளே. 


1407. 1 தாசியள்‌. 1416. 1 சாகுறோம்‌ ; 4 போடியளே, 
1411. 3 த்தாண்டிப்‌, 1417. 4 பலித்ததென்று, . 
1412. 4 செட்டியளைப்‌, 1418. 4 செட்டியளே, 


1413. 1 பிச்சைக்கி; 4 யெம்பியளே, 1429, 4 திருவணைக்டிக்‌, 
1414. 4 ஈயியளே, 


44 ராமப்பய்யன்‌ அம்மானை 


1480 கல்ச்சுமக்க வேணுமென்றார்‌ கன்னன்புலி ராமய்யனும்‌ 
வானரங்கள்‌ கூடி மலைபிடுங்கி வந்தாப்போல்‌ 
அன்அமுதல்‌ மன்னவரும்‌ அ.ரசர்மக்கள்‌ தான்கூடிக்‌ 
கொண்டுவரந்‌ ௮ கல்க்குவித்தார்‌ குன்று மலைபோலே 
பாளையத்தி லுள்ள பாராதே யத்தனையும்‌ 

1485 கூட்டிவா என்றார்‌ கோலாகல சாமய்யனும்‌ 

கூட்டிவந்து விட்டார்கள்‌ கோலாகலன்‌ கொலுவில்‌ 
அய்யோத்தி ராமர்‌ அடைத்த இருவணைக்குக்‌ 
கூடைமண்ணை வெட்டிக்‌ கொட்டுங்கோ இருவணைக்கு 
அந்தப்‌ படியே அவர்களெல்லாம்‌ மண்சுமந்தார்‌ 

1440 இருவணையில்‌ ராமய்யனும்‌ திறமாக வந்திருந்து ' 
அயயோத்தி ராமர்‌ அடைத்த இருவணைமேல்‌ 
கல்லை யெடுக்கச்சொன்னார்‌ கரியமால்‌ சாமய்யனும்‌ 
கல்லைப்‌ பரப்பிக்‌ கனத்த இருவணைமேல்‌ 

வாளைகுதி பாயும்‌ வறுக்கை திறுக்கையுடன்‌ 

1445 gander வாளைமீன்‌ உற்றபுகழ்‌ நெய்த்தலையும்‌ ' 
ஓங்கு இமிதியுடன்‌ உள்ளான்‌ சுறாமீனும்‌ 
பிள்ளைகொல்லி நெய்மீனும்‌ பெருங்குதிப்புச்‌ சாளையுடன்‌ 
சுறாமீன்‌ பனைமீன்‌ அலங்கு கடல்க்கறும்பை 

... மடவைச்‌ சுருமீனும்‌ வங்கு நெத்தவுளுவை 
1450 ஆனைமீன்‌ குதிரைமீன்‌ ௮ணைமேலே தவ்விவிழச்‌ 
. சமுத்திரத்து மீனெல்லாம்‌ தாண்டிக்‌ குதித்‌ அவிழ 
வாளை குதிபாய மன்னவனும்‌ பார்த்திருந்தான்‌ 
இருவணையைத்‌ தானடைத்தான்‌ தீரன்புலி சாமப்யனும்‌ 
இலங்கை முழுதாண்ட சாவணன்காண்‌ என்பாரும்‌ 

1455 சந்திரரும்‌ சூரியருக்‌ தானவரு மெச்டெவே 
இந்திரன்போல்‌ ராமய்யனும்‌ ஏழாநாள் த்‌ தானடைத்தார்‌ 
ஆயன கடலை அன்றே அடைக்கையிலே 
பூலோக ராமன்‌ புகழ்ச்சடைக்கனைப்‌ பிடிக்கத்‌ 
திருவணையைத்‌ தானடைத்தான்‌ திரன்புலி ராம்ய்யனும்‌ 

| திநவணையில்‌ வன்னி போர்புரிந்து வேல்லுதல்‌ | 
1460 சடைக்கன்‌ மருகன்வன்னி தானிந்தச்‌ சொல்க்கேட்டு 

ல்‌ அய்யோத்தி ராமர்‌ அடைத்த இருவணைமேல்‌ 

திறமா யடைத்துச்‌ செலுத்துவனோ ராமனுந்தான்‌ 

பா[ர்‌|ப்பான்‌ படைப்போரும்‌ பாருலூல்‌ நம்போரும்‌ 

இருவருட போரும்‌ இனித்தெரியு மன்னவனே 


1431. 8 மலைபிடிங்க, 1446, 2 திமிநிமுடன்‌, 
1433. 2 கல்க்குயித்தார்‌, 1462. 1 இரமா. 


1405 


1470 


1475 


1480 


1485 


1490 


1495 


1470. 
1471. 
1477. 


ராமேச்சுரத்தீவின்‌ முற்றுகை 


| பெண்டுக ணச்சியெனும்‌ பெரியதொரு கப்பலைத்தான்‌ 


கொண்டுவரச்‌ சொன்னான்‌ கோடையிடி வன்னியவன்‌ 
பா[ர்‌]ப்பானைப்‌ பா[ர்‌] த்தப்‌ பல்க்கடித்துப்‌ பாசைசொல்லித்‌ 
தீரன்‌ புலீவன்னி இறமுடனே வந்துநின்‌ அ 

சாமர்‌ லெட்சுமணர்‌ நல்ல பெருங்குழலைக்‌ 

கப்பலிலே தானேற்றிக்‌ கடுகியே கொண்டுவந்தார்‌ 
தஇருவணையைத்‌ தான்முடுகிச்‌ சென்றே பொருதனர்காண்‌ 
சுட்டார்‌ குழல்க்காரர்‌ அங்கமுடி மன்னரையும்‌ 

எறிந்தா செறிவாணம்‌ எல்லையற்ற சேனையின்மேல்‌ 
வாண மடிபட்டு மயங்கிக்‌ கடலில்விழ 

உண்டைபட்டுச்‌ சோர்ந்து உருண்டு கடலில்விழப்‌ 
பட்டார்கள்‌ ராமன்படை. பாற்கடலில்த்‌ தானிழைந்தார்‌ 
காலற்அு வீழ்வாரும்‌ கையற்று விழ்வாரும்‌ 

அய்யோ சிவனேயென்று அலறி மிகமயங்கி 
ஆனைவிட்டுச்‌ சேனைவிட்டு ஆற்றாம லோடுவாரும்‌ 
வேசையர்கள்‌ செட்டியர்கள்‌ வெருண்டு வெருண்டோடப்‌ 
பாளையத்தி லுள்ள படைத்தலைவ செல்லோரும்‌ 

வன்னி யுடகோபங்‌ கண்டு மயங்குவ[£]ரம்‌ 

பாளையங்க ளெல்லாம்‌ பலஇக்குக்‌ தானோடி 

நிற்தூளி யாக்கி நின்றானே வன்னியுந்தான்‌ 

அந்தநாள்‌ சென்று அலைகதிரோன்‌ போய்மறைக்தான்‌ 


[ராமப்பய்யன்‌ பரங்கிகளை வாவழைத்து ஒப்பந்தம்‌ பேசியபின்‌, 
அவர்கள்‌ இராமேச்சுரத்தீவை மற்றுகையிடுதல்‌ ] 

ஆழிகெடுக்‌ தேரேறி அலைகதிரோன்‌ வர்துஇித்தான்‌ 

மத்தகாள்‌ சென்‌ று மன்னன்புலி ராமய்யனும்‌ 

மாப்பிள்ளை கொண்டப்பய்யன்‌ வாருமென்று தானழைத்துப்‌ 

பாளையக்‌ காதர்‌ பலபேரைத்‌ கானழைத்து தீ 

இருவணையிற்‌ சென்று௪உண்டை இப்பறக்து போச்சுதென் று 

திவி லிருந்துகொண்டு சே இறக்கடி த்தார்‌ 

எதிர்த்‌ தப்போர்‌ செய்தவனை யினிவிடப்‌ போறேனே 

வாய்மதங்கள்‌ பேசி வன்னியே வெற்றிகொண்டான்‌ 

பாற்டலி னூடே படைபொருத வக்தானோ 

அன்று அவன்வலுவு கண்டீர்களோ மன்னவனே 

இன்றைக்கு என்வலுவு எல்லோரும்‌ பாருமென்று 

மாப்பிள்ளை கொண்டப்பய்யனே வாருமென்‌ அ தானழைத் து 


2 தானேத்திக்‌, 1479. 3 ஆத்தாம, 


4 பொருதினர்காண்‌. 1495. 8 கண்டியளோ, 
1 காலத்து; 8 கையத்து , 


45 


46 


1510 


1515 


1520 


1525 


1530 


1499. 
1509. 
1514. 


1517, 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


ஈழத்து ராசாவுக்கு எழுஅமென்றார்‌ காயிதத்தைச்‌ 
இங்களத்துப்‌ பரங்கெளைச்‌ Car அழையுமென்றாுர்‌ 
கொளும்புப்‌ ப.ரங்கிகளைக்‌ கூட அழையுமென்றார்‌ 
மன்னா[ர்ப்‌] பரங்ககளை வாகா யழையுமென்றார்‌ 
கண்டிப்‌ பரங்கெளைக்‌ கடுக அழையுமென்றார்‌ 
திவு[ப்‌ | ப.ரங்ககளைச்‌ சேர அழையுமென்றார்‌ 
கொச்சிப்‌ பரங்கெளைக்‌ கூட அழையுமென்றார்‌ 
இலங்கைப்‌ ப.ரங்ககெளை இங்கு அழையுமென்றார்‌ 
அலுக்காணத்‌ அள்ள சோங்கு மறுமாவும்‌ 
தோணிப்‌ படவிலுள்ள சோங்கு பரங்கியெல்லாம்‌ 
எல்லாப்‌ பமங்கெளை|யும்‌| இங்கே அழையுமென்றார்‌ 
அந்தப்‌ படிக்கு அனுப்பினார்‌ காகிதமும்‌ 
வாசித்துப்‌ பார்த்து மனமகிழ்ந்து கொண்டாடி 
எல்லோரும்‌ வந்து இறங்கினார்‌ பாளையத்தில்‌ 
சோங்கு மஅமாவுஞ்‌ சோகுடனே பாளையமும்‌ 
கப்பலுஞ்‌ சோங்குங்‌ கடுகியே பாய்விரித்தார்‌ 
அட்ட சமுத்திரத்தில்‌ அலைகடலில்க்‌ கப்பல்விட்டு 
ராமகாத சுவாமி நல்ல Oui Swa 

வந்து வளைந்து மலங்கப்போர்‌ செய்தார்கள்‌ 

தீவுப்‌ பரங்கிகளுஞ்‌ சென்றே வளைந்தார்கள்‌ 
நாலுதிக்குங்‌ கப்பல்விட்டு நாடிச்‌ சமர்பொருதார்‌ 


்‌ பரங்கியர்‌ தானாபதி பாங்குடனே அப்போது 


மன்னன்புலி ராமனையும்‌ வந்‌தகண்டா ரந்நேரம்‌ 
அப்போது ராமய்யன்‌ அன்பாய்‌ மனமஇழ்ந்து 
ப.ரங்கியர்கள்‌ தானாப இக்குப்‌ பச்சைவடஙக்‌ தான்கொடுத்தார்‌ 
ஆண்டவனே இப்போ அடியேன்சொல்‌ விண்ணப்பங்கேள்‌ 
வாள்க்கோட்டை ராயன்‌ மதச்சடைக்கன்‌ கெட்டியென்றான்‌ 
எங்களுட கப்பலென்றால்‌ இந்தவழி போகவொட்டான்‌ 
தீவுப்‌ பரங்கயர்கள்‌ சேர நடுங்குவர்காண்‌ 

கப்பமுங்‌ கட்டிக்‌ கைதொழுது நிற்பார்கள்‌ 

இடுக்கப்பட்டு காங்கள்‌ இருந்தோம்‌ பெருந்திவில்‌ 

எங்க ளிடுக்கம்‌ இனித்தீரும்‌ ஆண்டவனே 
என்றுசொல்ல அப்போ.அ எதிரில்லா ராமயனும்‌ 

தீவி லொளித்திருக்குக்‌ தீரன்‌ சடைக்கனை த்தான்‌ 

சென்று பிடித்துவந்தால்த்‌ தீவுதனை யுங்களுக்கு 


2 பரங்யெளைச்‌, 1522. 2 தானாபதிதனக்குப்‌, 
2 படிக்க, 1525. 1 யெங்களுட, 
3 அலகடலில்க்‌, 1526. 8 சேத. 


2 பரங்யெளுஞ்‌, 1530. 1. என்றுசொல்லி, 


வன்னியின்‌ கப்பற்போர்‌ 


அறுதியாய்த்‌ தந்து ஆதரித்துக்‌ கொள்வோமென்றா॥ 

பாரங்கள்‌ தானாபதிக்குப்‌ பாங்காய்‌ வெகுமதியும்‌ 
1585 பாக்கு மிளகு பலசம்பாரங்‌ கொடுத்து 

வரிசை மிகக்கொடுத்தார்‌ வாய்த்த பரரங்கியர்க்கு 

use| தீ]கானாபதியும்‌ பாங்குடனே திவில்ச்‌ சென்றான்‌ 

மன்னன்‌ புலிராமன்‌ வாகா யுரைத்ததெல்லாம்‌ 

பரங்கெர்க்குச்‌ சொன்னபின்பு பாங்காய்‌ மனமகிழ்ந்து 
1540 அந்தச்‌ சணமே அதிவேகத்‌ அடன்வந்து 

கப்பலுஞ்‌ Carag] ம்‌ | கடுகவே பாய்விரித்து 

அட்ட சமுத்திரத்தில்‌ அலைகடலில்க்‌ கப்பல்விட்டு 

ஏழு சமுத்திரத்தில்‌ இடமறவே பரய்விரித்‌ அப்‌ 

ப.ரங்கெ ளெல்லோரும்‌ பாசை சொல்லிப்‌ பல்க்கடி தது 
1545 ராமகாத சுவாமி நல்ல பெருந்திவை 


வந்து வளைரக்‌அகொண்டார்‌ வா|ய்‌],த்த ப.ரக்கியர்கள்‌ 


| வன்னி பாங்கியர்களோடூ கப்பற்போர்சேய்து வேல்லுதல்‌] 


சடைக்கன்‌ மருகன்வன்னி கானிந்தச்‌ சேதிகேட்டுப்‌ 
பார்ப்பார்சொல்க்‌ கேட்டுப்‌ பரங்கி படையெடுத்து 
வந்தானே பரக்கியயென்௮ வாஅசோல்லிப்‌ பல்க்கடி S 

1550 பரங்கியும்‌ பாப்பானும்‌ பாரமோ என்று சொல்லி 
வீரியங்கள்‌ பேசிவன்னி வீரவாள்‌ கைப்பிடித்து 
என்வலுவும்‌ அவன்வலுவும்‌ இனிஅறிய வேணுமென்று 
ஏறியே கப்பல்‌ எல்லையற்ற படையை யெல்லாம்‌ 
குப்புறவே தள்ளிக்‌ குடலைப்‌ பிடுங்காட்டால்‌ 

1555 என்பெய?ரா வன்னி யெடுத்ததவும்‌ ஆயுதமோ 
மதச்சடைக்கன்‌ தானவளர்த்த வன்னிக்கு வந்தெதிரே 
காடு கலக்கியென்ற நல்லகொரு கப்பலையும்‌ 
கொண்டுவர ச்‌ சொன்னான்‌ கோடையயிடி வன்னியுந்தான்‌ 
ராமர்‌ லெட்சுமண ரென்ற பெருங்குழலைக்‌ 

1560 கப்பலிலே தானேற்றிக்‌ கடுகியே பாய்விரித்து 
அஞ்சு படவும்‌ அடவாகப்‌ பாய்விரித்து 
ஏறினான்‌ கப்பலிலே எதிர்த்து விரட்டவென்று 
தீவுப்‌ பரங்கெள்மேல்ச்‌ சனந்தே மிகப்‌ பொருதார்‌ 


கொளும்புப்‌ பரங்கெளைக்‌ குப்புறவே தான்கவிழ்த்‌த 


1534. 1 பரங்கியள்‌ ; 4 வெகுமிதியும்‌, 1556. 8 வன்னிக்கி, 
1539. 1 பறங்கியற்குச்‌, 1559. 
1553. 4 படைவையெல்லாம்‌, 


. 1554, 1 குப்பறவே, 


8 ரென்று, 
1562. 8 எதற்கு, 


48 
1565 


1570 


1575 


1580 


1585 


1590 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


மன்னார்ப்‌ பரங்கெளை மருண்டோடத்‌ தான்விரட்டிக்‌ 
கண்டிப்‌ பரங்கெளைக்‌ கலங்கவே தான்விரட்டி 

ஆறு படவும்‌ அடவுடனே  தான்பிடி த்தான்‌ 

படவி லிருந்த பரங்கிகளை த்‌ தான்பிடித்துத 

அலுக்கா ணத்துச்‌ சோங்கு மறுமாவும்‌ 
எதிர்த்‌. துவந்த பரங்கயொக ளெல்லோரும்‌ போயொளித்தார்‌ 
வன்னியுட போரைக்‌ கண்டு மன்னசெல்லாங்‌ கொண்டாடி 
வன்னியுட அதட்டு வானங்‌ குமுஅதஅபோல்‌ 
தட்டழிந்து கெட்டுத்‌ தலைகெட்டுப்‌ போராடினார்கள்‌ 

கண்‌ ணுக்கு மெட்டாமல்‌ கருங்கடலி லோடினர்காண்‌ 


வெற்றிகொண்டு வன்னி வீரியங்கள்‌ பேசிவந்தான்‌ 


 தெத்துப்‌ பதனமென்று திரும்பினான்‌ வன்னியுந்தான்‌ 


மன்னன்‌ புலிவன்னி மாமனையும்‌ வக்துகண்டு 

வெட்டி ய[ரிக்கு] குறை யிட்டுவக்தேன்‌ ஆண்டவனே 
ஆ படவும்‌ அடவுடனே தான்பிடி தப்‌ 

படவி லிருந்த பரங்கிகளைக்‌ கொன்‌ அழக்கிப்‌ 

பரங்கிகள்‌ கூட்டமெல்லாம்‌ பாற்கடலில்ப்‌ போய்விழுந்தார்‌ 
வன்னி யுரைக்க மதச்சடைக்கன்‌ மனம௫ூழ்ந்து 

பூரித இருபுறமும்‌ பொன்னுருக்க விட்டாப்போல்‌ 
தட்டிக்‌ டொய்வெட்டித்‌ தீரன்புலி வன்னியற்கு 
முக்தா ஆலாத்தி முறைமுறையாய்த்‌ தானெடுத்தார்‌ 
என்மருகா வன்னியரே இந்தவெற்றி போதாதோ 
ராமநாத சுவாமி நமக்குத்‌ அணையிருக்கப்‌ 

பா[ர்‌1ப்பா னொருபொருட்டோ பார்வேந்தே மன்னவரே 


அந்தநாள்‌ சென்று அலைகதிரோன்‌ போய்மறைக்கான்‌ 


| பரங்கியரையும்‌ ராமப்பய்யன்படையையும்‌ வன்னி வேல்லுதல்‌] 


கங்குல்‌. விடிந்து கதிரோன்‌ எழும்‌ தபின்பு 

முரிந்த பரங்கியெல்லாம்‌ மூற்கமாய்த்‌ தான்கூடிப்‌ 
பால்க்கடலித்‌ குள்ளே ப.ரங்கியெல்லார்‌ தான்கூடித்‌ 
அலுக்கா ணத்துச்‌ சோங்கு மறுமாவும்‌ 

கண்டிப்‌ பரங்கி யெல்லாங்‌ கனகோபங்‌ கொண்டெ முந்து 
கொளும்புப்‌ ப.ரங்கியெல்லாம்‌ கோவித்துக்‌ கண்சிவ௩ த 
சிங்கள தீப்‌ பரங்கியெல்லாம்‌ செந்து மிகவெழுக்து 


அத்துக்குடிப்‌ பரங்கி சோனகர்ப்‌ பட்டணமும்‌ 


1 மன்னர்ப்‌, 1583. 8 பொன்முரிக்க 
1 எதுத்து வந்த, 1591. 1 முறிந்த, 

"3 மானக்‌, l 1596. 4 மிகவெளுர்‌ ௮, 
1 வெத்திகொண்டு, 1597. 8 சொனனசராப்‌, 


2 U... EVD, 


1000 


1605 


1610 


1015 


1020 


1625 


1630 


இரண்டாமுறை கப்பற்போர்‌ 


இருக்கும்‌ ப.ரங்கியர்க ளெல்லோரும்‌ தான்கூடி 
ராமநாத சுவாமி நல்ல பெருந்தீிவை 


வந்து வளைந்தார்கள்‌ வாய்த்த பரங்கியெல்லாம்‌ 


தெத்திலே அய்யன்படை னந்த போர்‌ செய்தார்கள்‌ 


படவில்ப்‌ பரங்கியெல்லாம்‌ பறந்து போர்‌ செய்தார்கள்‌ 
வந்துதிறை கொள்ளவென்று வந்தார்‌ பரங்கியெல்லாம்‌ 
திவை வளைக்துகொண்டு இதமாகப்‌ பொருதனர்காண்‌ 
மறவர்‌ படையெல்லாம்‌ மண்டிப்‌ பொருதார்கள்‌ 
தேக்கிலையில்‌ நீரதுபோல்‌ இயங்கி மறவரெல்லாம்‌ 
நின்று மயக்கி நெடுமூச்சுக்‌ கொண்டார்கள்‌ 

வலையி லகப்பட்ட மான்போலே தான்மறவர்‌ 
என்செய்வோ மென்று எதிர்க்கத்திற மில்லாமல்‌ 
அந்த விசளம்‌ அறிந்து சடைக்கனுந்தான்‌ 

என்மருகா வன்னியரே இனணிவரந்து கூடுமென்றார்‌ 
ஆண்டவனே யிப்போஅ | பாரும்‌ | அடியேனையுந்தான்‌ 
பா[ர்‌1]ப்பானும்‌ பரங்கியுமே பாரமோ என்‌ தனக்கு 
அன்‌ நிலங்கை தன்னில்‌ அனுமா ரழித்தாப்போல்‌ 
வென்று பரங்கியர்கள்‌ விண்ணு[ லகில்‌ தான்பார்த்‌.து 
வெட்டித்‌ அசத்தி விரட்டிவிட வல்‌| ல]வன்காண்‌ 
வெற்றிகொண்டு வராறேனென்ற மேடைமேல்கத்‌ தானேறிச்‌ 
சற்றுஞ்‌ சலியாமல்‌ சங்கரனைத்‌ தான்தொழுது 
வெங்கண்‌ சிவர்துவன்னி வீரவாள்‌ கைப்பிடித்து 
ஏவினான்‌ வான்பரியை யெதிர்த்தவரை வெல்லவென்று 


மாப்பிள்ளை கொண்டப்பய்யனே வாருமென்று தானழைத்து 


- வெங்கட. இஷ்ணய்யா வீமனே வாருமென்று 


சத்துருக்‌ கையனே தூர்வேந்‌2த வாருமென்‌ று 

பொன்னம ராயா போர்வேந்தே வாருமென்று 

மன்னவர்கள்‌ கொண்டாடும்‌ மண்டுருப்‌ பாப்பய்யனும்‌ 
பட்டத்து காய| க்க[னும்‌ பரிவார ம த்தனையும்‌ 

கார்வேந்தர்‌ கொண்டாடும்‌ சாமி நாயக்கனும்‌ 

நத்தக்து லீங்கய்யனும்‌ நல்லபடைக்‌ காலாளும்‌ 

இருமலைப்‌ பூச்சியனும்‌ சேர்ந்தபடை யஜ்தனையும்‌ 

விறுது சொல்லி வெட்டிவரும்‌ வெங்க| ம| நாயக்கனும்‌ 
போர்க்கள த்தில்‌ நின்று பொ[ரு]ம்‌ பொம்ம[ய] நாயக்கனும்‌ 
கூத்தன்மகன்‌ சேதுபதி வாய்த்தபடை யத்தனையும்‌ 


4 பொறுதினர்காண்‌. 1614, 1 அண்ணிலங்கை, 


2 லகப்பட்டு, 1615. 4 தான்பாற்து, 
3 எதுக்கத்திற, 1618. 1! சத்தஞ்‌ ; 8 rispar ő, 
1 என்மறுகா, 1629, 3 சேற்ந்தபடை, 


49 


1640 


1645 


1655 


1660 


1665 


1633. 
1637. 
1641. 

1644. 


ராமப்பய்யன்‌ அம்மானை 
தோவாளை க்‌ தொண்டு துரைமக்க எத்தனையும்‌ 
பாண்டியர்கள்‌ மெச்சும்‌ பாவூரு மன்னவரும்‌ 


விறு தணிந்து வெட்டிவரும்‌ வெட்டர்புசந்‌ தளவாயும்‌ 


` தென்காஞ்சு மூக்கன்‌ Crib Sua யத்தனையும்‌ 


கோட்டாற்று ரெட்டி குமாரன்‌ பெருந்தளமும்‌ 
பாளையக்‌ காதர்‌ படைத்தலைவ ரெல்லோரும்‌ 
வேளையத்தில்‌ வென்றுவரும்‌ வீரப்பரி வாரங்களும்‌ 
பெண்டுகளோ வென்று பெருமூச்சுத்‌ தானெறிகந்து 
நாளைப்‌ பகல்ப்பொழுது நாழியலுக்‌ குள்ளாகதி 
இவைப்‌ பிடியாட்டால்‌ சேரவே Qarn mysa 
இன்ற மறவனைத்தான்‌ சென்றே. பிடியாட்டால்‌ 
வைப்பேன்‌ கடற்கரையில்‌ வாகாய்க்‌ கழுவு Foot 
வெட்டினான்‌ பரங்கிகள்‌ வேந்தனைத்‌ கான்துணித்கான்‌. ' 
இருபடைய மூண்டு எ௫இர்க்‌ அப்போர்‌ செய்தார்கள்‌ 
கோவித்து வெட்டினான்‌ கொடுங்கால வன்னியுந்தான்‌ 


தெத்திலே வந்து இறமாக வந்தான்காண்‌ 


பரங்கி பெரும்படையைப்‌ பார்த்து நிருளைத்தீர்‌ 
என்றுசொன்ன போதே எதிரில்லா வன்னியுந்தான்‌ 
வாஅப்போர்‌ செய்யும்‌ மறவன்‌ வலுக்காரன்‌ 

பங்கி ளெல்லாரும்‌ பாசைசொல்லிப்‌ பல்க்கடி. தது 
எதிர்த்துப்போர்‌ செய்தார்கள்‌ மறவர்படை யெல்லோரும்‌ 
பரங்கிகள்‌ தன்பேரரைப்‌ பார்த்து| ததா னும்பணிக்து 
ராமநாத சாமி ஈல்லதுணை யென்றுசொல்லி 

நாடு கலக்கியெனும்‌ நல்லதோர்‌ வான்பரியைக்‌ 

கொண்டுவரச்‌ சொன்னான்‌ கோடையிடி வன்னியுந்தான்‌ 
ஏறினான்‌ வான்பரிமேல்‌ எதிரில்லா வன்னியுக்கான்‌ 

பேரிகை டம்மானம்‌ பிறகே தொனிமுழங்கப்‌ 

பட்டார்‌ பாங்கியெல்லாம்‌ பருக்து கழுகாயத்‌ 

தப்பின பரங்கியெல்லாஞ்‌ சமுத்திரத்தில்ப்‌ போய்விழுந்தார்‌ 
கண்டிப்‌ பரங்கியெல்லாங்‌ கப்பலிலே யேறினர்காண்‌ 
கப்பலிலே பார்த்துக்‌ கவி|லனவே சுட்டார்கள்‌ 

கடலிலே கப்பல்‌ கவிழ்க்ததுகாண்‌ அம்மானை 

தெத்திலே வன்னி திறமாகப்‌ பொரு| அ]விட்டுச்‌ 
செயங்கொண்டு வன்னியுக்கான்‌ சே[ர்‌|க்தான்கரண்‌ அம்மானை 
அந்கெரந்‌ தன்னில்‌ அலைக திரோன்‌ போய்மறைக்தான்‌ 


1 தோவாளத்‌, ; 1654. 4 EE TEN 
1 கோட்டத்து, 1656. 2 கலக்தியிடும்‌, 
3 நாளிகலுக்‌, 1659. 2 டம்மாணம்‌. 


2 கடைக்கரையில்‌; 4 களுவுதனில்‌. 1665. 2 வென்னித்‌, 


1670 


1675 


1680 


. 1685 


1690 


1695 


1700 


1687. 
1690. 
1692. 


ராமேச்சுரத்தீவின்‌ முற்றுகை 51 
[மீண்டூங்‌ கப்பற்போர்‌ : சடைக்கனைப்‌ பிடிக்க மயற்சி : 
வன்னியின்‌ வேற்றி] 
மற்றகாள்த்‌ தானும்‌ மன்னன்புலி ராமய்யனும்‌ 
மறவனே ஆண்பிள்ளைகாண்‌ மண்டலத்தி லுள்ளோரில்‌ 
என்றுசொன்ன போதே எல்லோருங்‌ கெடிகலங்கி 
மாப்பிள்ளை கொண்டப்பய்யன்‌ மன்னவனும்‌ அப்போது 
கப்பலுஞ்‌ சோங்கு| வ்‌] கடுகவே தானழைத்தார்‌ 
அஞ்ஞாறு கப்பல்‌ அருகாகப்‌ பாய்விரித்து 
எள்ளளவு மில்லாமல்‌ இடமறவே பாய்விரித்து 
மாப்பிள்ளை கொண்டப்பய்யன்‌ மன்ன னுடன்படையும்‌ 
வெங்டெ இஷ்ணப்பய்யன்‌ வீம னுடன்படையும்‌ 
சத்துருக்‌ கப்யன்‌ தாடாளன்‌ தன்படையும்‌ 
பொன்னம ராயன்‌ போர்வேந்தன்‌ தன்படையும்‌ 
மன்னவர்கள்‌ கொண்டாடும்‌ மண்டூருப்‌ பாப்பய்யனும்‌ 
விறுது சொல்லி வெட்டிவரும்‌ வெங்கமகாயக்கன்‌ படையும்‌ 
போர்க்கள த்தில்‌ கின்றபட்ட| ப்‌] பொறும்பூட்டு ராசாவும்‌ 
தார்வேந்தர்‌ கொண்டாடும்‌ சாமயநாயக்கன்‌ தன்படையும்‌ 
பட்டத்து நாயக்கன்‌ பார்வேக்சன்‌ கன்படையும்‌ 
நத்தத்து லிங்கயனும்‌ கல்லபடைக்‌. காலாளும்‌ 
இருமலைப்‌ பூச்சியனும்‌ சேர்ந்தபடை... யத்‌ தனையும்‌ 
பாண்டியர்கள்‌ மெச்சும்‌ பாவூரு மன்னவரும்‌ 
தோவாளை த்‌ தொண்டு அமைமக்கள்‌ தன்படையும்‌ 
கூத்தன்மகன்‌ சேதுபதி வாய்த்தபடை யத்தனையும்‌ 
எல்லோரும்‌ வாருமென்று எதிரில்லா சாமய்யனும்‌ 
கப்பலிலே ஏஅமென்றார்‌ கன்னன்புலி ராமய்யனும்‌ 
பாய்கடலி மூடே பாயமரத்தைத்‌ தான்விரித்துத்‌ 
தீவைச்‌ சா[ர்‌ |க்துகொண்டு Spurs பொருதனர்காண்‌ 
[தெத்தி] லேயுஞ்‌ சண்டை தீப்பறக்து போகுதய்யா 
ஒற்ற னவனோடி உற்றபெருங்‌ காற்றெனவே 
வாள்க்கோட்டை ராயன்‌ மதச்சடைக்கன்‌ முன்னேவந்து 
மன்னன்புலி ராமன்படை மட்டில்லாச்‌ சேனைவெள்ளம்‌ 
பாற்கடலி னூடே பறந்து படவுவிட்டுத்‌ 
திவைப்‌ பிடிக்கச்சொன்னான்‌ தீரன்புலி ராமய்யனும்‌ 
பரங்கிக ளெல்லோரும்‌ பாசைசொல்லிப்‌ பாய்விரித்து 
ராமனுட படையும்‌ நாலுதிக்குங்‌ கப்பலின்மேல்‌ 
அணிக்‌ தபோர்‌ செய்தார்கள்‌ Gara தீவுதன்னில்‌ 


1 தோவாளத்‌, 1694. 1 ஓட்ட, 
1 கப்பலுலே. 1697. 8 பரந்து. 
A பொருதினர்காண்‌. 1699. 4 வாய்விரித்து, 


QL 
DO 


1705 


1710 


1715 


1120 


1125 


1180 


1735 


1707. 
1712. 
1713. 

1716. 


படைத்தலைவர்‌ தம்மைப்‌ பாங்காகத்‌ தானழைத்து 


ராமப்பய்யன்‌ அம்மானை . 


வளைந்து பிடிக்கவென்று. வந்துபோர்‌ செய்தார்கள்‌ 
கண்டு பயந்துவக்மீதன்‌ கற்தனே யென்றுசைத்தான்‌ 
மன்னன்‌ சடைக்கன்‌ மகாகோபங்‌ கொண்டெழுந்து 
வானத்தைத்‌ தியெரிக்கும்‌ வனனியரே வாருமென் அ 
என்மருகா வன்னியரே இப்பு துமை கேள்க்கலையோ 
ஒற்றனுந்தான்‌ ஓடிவந்தான்‌ உற்றபெருங்‌ காற்‌ றெனவே 
ராமன்‌ படையெல்லாம்‌ நடுக்கடலில்ப்‌ பாய்விரித்து 
ராமநாத சுவாமி நல்ல பெருக்‌ தீவை i 
வளைந்து பிடிக்க வந்துபொர மன்னன்‌ சொன்னான்‌ 
நம்மைப்‌ பிடிக்கச்சொல்லி காலுதிக்கும்‌ பாய்விரி2.துச்‌ 
சுற்றி வளைந்‌துகொண்டான்‌ சூதான தீவுகனை த 
தெத்திலேயுஞ்‌ சண்டை திப்பறந்து போகுதென்றான்‌ 
மாமனுக்கான்‌ சொல்ல மன்னன்புலி வன்னியுந்தான்‌ 
பா[ர்‌]ப்பான்‌ பெரும்படையைப்‌ பாரமென்று சொன்னீசே 
ஆற்றாமல்‌ பா[ர்‌1ப்பான்‌ அலையுறான்‌ ஐயாவே 
வெட்டித்‌ அரத்தி விரட்டிவிட்டு வாறேனையா 

ப.ரங்கெ செல்லோரும்‌ பாரமோ என்‌ தனக்குப்‌ 
பாற்கடலி அடே பறந்து ப்டவை விட்டு 

எதிர்த்த பரங்கிகளை யினிவிட த்தான்‌ போறேனே 
அம்மானே நீர்தான்‌ அளப்பொன்றும்‌ எண்ணாதே 
இலேசங்கள்‌ வேண்டாங்காண்‌ நீற்திகொண்ட மன்னவனே 
ராமநாத சுவாமி நல்ல அணையிருக்க 

மலைவளர்‌ காதலித்தாய்‌ மங்கையுமை தானிருக்க 
சேதுவந்த மாகாளி தேவியுமை தானிருக்க 

கால வயிரவனும்‌ காத்துகம்மைத்‌ தானிருக்க: 
முக்கோடி தீர்த்த முழு அமங்கே தானிருக்க 

என்னை யெடுக்க எவரால்‌ முடியுமய்யா 

என்‌ அசொல்லி வன்னி யெதிர்த்தவரைத்‌ துரத்த 
வீசை முறுக்கி விறுது பலபேசி 

\ 
எதிர்த்துவந்த பா[ர்‌|ப்பானை யினிவிடவே போகாத 
வெட்டித்‌ அரத்தி விறுது பறிப்பேனென்று 

Garr mra கொண்ட of மனே வாருமென்று 

வீசு கொண்[]டத்‌ தேவா வீமனே வாருமென்று 
தீரர்வேந்தர்‌ கொண்டாடும்‌ தர்மனேநீர்‌ வாருமென்று 


1 ஓட்டனுந்தான்‌, 1718. 4 யெர்தனுக்கு, 
1 சத்தி, 1727. 2 இந்த; : 
4 போகுதென்றால்‌, 1731. 2 தன்னைப்‌, 


1 ஆத்தாமல்‌. 


1740 


1145 


1150 


1755 


1760 


1765 


1770 


_ 1738. 
1739. 
1741. 
1743. 
1746. 


ராமேச்சுரத்தீவின்‌ முற்றுகை 


குங்குமத்‌ ே தேவா குமானே வாருமென்று 

கூட்டுக்கால்‌ வெட்டிவரும்‌ கொலைகா..ர மூடனையும்‌ 
மன்னனைப்போல்‌ கின்றுபொரும்‌ வாகான கூத்கனையும்‌ 
கன்னன்‌ கலியாணி காவலனார்‌ தன்படையும்‌ 

பொத்தை யுடையானே போர்வேந்தே வாருமென்ற 
கறுத்த வுடையானே கன்னனே வாருமென்று 
முவுத்தக்‌ கற்தா come on வாருமென்று 

மன்னவரைக்‌ காத்தனையும்‌ வாகாகத்‌ கானழைத்துப்‌ 
பா[ர்‌|ப்பான்‌ படைபோக்கிப்‌ படவேறி வந்தானாம்‌ 
வக்துதிசை கொள்ளவென்று வந்ததுகாண்‌ ராமன படை 
பா[ர்‌)ப்பான்‌ படைப்போரும்‌ பாருலகில்‌ ஈம்போரும்‌ 
இருவருட போரும்‌ இனித்தெரிய மென்று சொல்லி 
மதியா ரழகனையும்‌ மன்னன்‌ குமாரனையும்‌ 

கொன்றபழி வாங்குமென்று கொற்றவர்க்குத தாமுசைக்கச்‌ 
செங்கண்‌ மிகச்சிவந்து F Day. வாளெடுத்து 

நாடு கலக்கியெனும்‌ ஈல்லதொரு வான்பரியைக்‌ 
கொண்டுவரச்‌ சொன்னார்காண்‌ கோலமுள்ள வன்னியக்தான்‌ 
பரியை அலங்கரித்துப்‌ பண்பாக வேதானும்‌ 
கொண்டுவந்த விட்டார்கள்‌ கோலாகலன்‌ கொலுவில்‌ 
வான்பரியைப்‌ பார்த்து வன்னி மனமகிழ்ந்து 
மன்னவரும்‌ வன்னியரும்‌ வாருமென்று தானடந்தார்‌ 
செந்தூள்‌ மிகப்பறக்கச்‌ செங்கதிரோன்‌ தானமறைக்கப்‌ 
படை த்தலைவ செல்லோரும்‌ பாசைசொல்லிப்‌ பல்க்கடித்‌ அத 
தெத்திலே சென்றார்கள்‌ திறமாக மன்ன செல்லாம்‌ 
வாள்க்கோட்டை ராயன்‌ மதச்சடைக்கன்‌ தன்மருகன்‌ 
மன்னன்‌ புலிராமன்‌ மட்டுப்படாச்‌ சேனையின்மேல்‌ 
ஊடுருவப்‌ பாய்ந்தான்‌ உலகங்‌ கஇடுகிடெனச்‌ 

சென்‌ அ பொருதான்‌ சேனைவெள்ளத்‌ அக்குமுன்னே 
முட்டிப்‌ பொருதான்‌ மூவுலகும்‌ தான திர 

வளைந்து பொருதான்‌ வாள்வீரன்‌ வன்னியுக்தான்‌ 
நெருங்கிப்‌ பொருதான்‌ நெடிய அனுமனைப்போல்‌ 
மன்னன்புலி ராமன்படை மண்டிப்‌ பொருதார்கள்‌ 
இருபடையு மூண்டு எதிர்த்துப்‌ பொருதார்கள்‌ 
அப்போது ராமய்யனும்‌ ஆறாயிரம்‌ பேரைக்‌ 


8 குலைகார, 1749. 1-2 மதையாரளகனையும்‌, 
2 நின்றுபொறும்‌, 1751. 3 சீரவடி., 

2 யுடையானை; 1760. 1 தெத்தலே: 8 திரமாக 
1-2 முவத்தக்கூத்தா. 1767. 2பொறுதான்‌ ; 


3 வர்‌. அ.அகாண்‌. 4. அனுமலைப்போல்‌, 


-53 


1775 


1780 


1785 


1790 


1800 


1805 


1771. 
1778. 
1780. 
_ 1781. 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


கொன்றுதான்‌ அந்தக்‌ கொலைக்கள த்தில்‌ நித்கலுத்றான்‌ 
வாள்க்கோட்டை ராயன்‌ மதச்சடைக்கன்‌ தன்படை தான்‌ 
போர்க்களம்‌ விட்டுப்‌ புறங்காட்டி ஓடியதே 
மறவர்முரிக்‌ தோடினதை வன்னியவன்‌ தான்பா த்து 
வீசை முறுக்கி வெகுண்டு சன த்துடனே 

புலியை நரிபாய்க்து போகுதோ வென்றுசொல்லி 
மன்னன்‌ புலிராமன்‌ மகாசேனை தன்மேலே 

ஏவினான்‌ வான்பரியை யெல்லையற்ற சேனையின்‌ மேல்‌ 
வெட்டினான்‌ வன்னி வேந்தர்களை த்‌ தான்‌அணித்தான்‌ 
பட்டார்கள்‌ ராமன்படை பருந்குகழு காய்க்திடவே 
காலற்று விழ்வாரும்‌ கையற்று வீழ்வாரும்‌ 

தண்ட அண்ட மாகத்‌ அணிபட்டு வீழ்வாரும்‌ 
சென்னி யற்று வீழ்வாரும்‌ தெறிபட்டு வீ ழ்வாரும்‌ 
குறைப்பிணமாய்‌ நின்று கூத்தாடி நிற்பாரும்‌ 

அய்யோ சிவனேயென்ற அலறியே வீழ்வாரும்‌ 

வாண மடிபட்டு மண்மேல்க்‌ இடப்பாரும்‌ 

குத் துண்டு போர்க்கள த்தில்‌ குலவையிட்டு நிற்பாரும்‌ 
அம்புபட்டுச்‌ சோர்ந்து அலறியே வீழ்வாரும்‌ ' 
வேலவனே யென்பாரும்‌ விதிவசமோ என்பாரும்‌ 


மெய்துணித்‌.து வீழ்வாரும்‌ மெய்ம்மயங்கி வீழ்வாரும்‌ 


பட்ட படுகளத்தைப்‌ பார்க்கப்பயக்‌ தோடுவாரும்‌ 


மன்னன்புலி சாமன்படை வாகாய்முறிக்‌ தோடியதே 
கட்டறுத்த மான்போலே கலங்கியே சேனைவெள்ளம்‌ . 
தட்டழிந்து கெட்டதுகாண்‌ தலைகெட்ட நூலதுபோல்‌ 
பிடித்த முகத்தைவிட்டுப்‌ பின்காட்டி ஓடியே 
கடலிலே போய்விழுந்‌அ கப்பலிலே தானேறி 
அணைக்கரையைத்‌ தான்கடந்து ஆற்றாம லோடியதே 
எழுபதுபேர்‌ பட்டார்கள்‌ எண்ணவொண்ணா ராசாக்கள்‌ 
ஆயிரம்‌ பேர்கள்‌ ௮க்கள த்திலே மடிந்தார்‌ 

பட்டத்து. நாயக்கனும்‌ பாங்காய்‌ வடுகர்மெத்த 
தொட்டிய கம்பளத்தார்‌ அடிகாமப்‌ பட்டமார்கள்‌ 
பட்டார்கள்‌ அக்களத்தில்ப்‌ பாராசர்‌ கொண்டாட 


படவி லிருந்த ப.ரங்கிகள்‌ எல்லோரும்‌ 


கடலைக்‌ கடந்து காணாமல்‌ ஓடியதே 
வன்னியுட போசைக்கண்டு மறுதீவி லோடியதே 
வன்னியுட பீரங்கி வானங்‌ குமுறுதல்போல்‌ 


3 குலைக்களத்தில்‌, 1796, 8 கப்பலுலே. 
8 யெல்லையத்த, 1798. 1 எழுவதுபேர்‌. 
5 பரந்துகளும்‌, 1801. 1 கொட்டிய, 


4 வீள்வாரும்‌. 1806. 8 மானக்‌. 


1810 


1815 


1820 


1825 


1830 


1835 


சபதமும்‌ போரும்‌ 


கோடை.யிடி. போல்க்குமுறிக்‌ கொடிய படவையெல்லாம்‌ 
சுட்டுக்‌ கவிழ்த்தான்‌ அங்கமுடி வனனியுந்தான்‌ ' 
வெற்றிகொண்டு வன்னி வீரவாள்‌ கைப்பிடித்த 
தெத்துப்‌ பதனமென்று திரும்பினான்‌ வன்னியுக்தான்‌ 
அம்மா னிடத்தில்வந்தான்‌ அதிவீ. வன்னியுக்தான்‌ 
வெற்றிகொண்டு வந்தேன்‌ வீரனே உன்னருளால்‌ 
மன்னன்‌ சடைக்கன்‌ மனமகிழ்ந்து கொண்டாடிப்‌ 
பூரித்‌ இருபுயமும்‌ பொன்‌ னுருக்கி விட்டாப்‌ போல்‌ 
இந்தவெற்றி போதாதோ என்மருகா வன்னியசே 
திட்டிக்‌ டொய்வெட்டி.த்‌ திறமாகத்‌ திட்டிசுற்றி 
அலாத்தி தானெடுத்தார்‌ அன்பாகப்‌ பெண்களெல்லாம்‌ 


55 


அர[ண்‌ |மனையில்ப்‌ போய்ப்புகுந்தான்‌ அதிவீரன்‌ வன்னியுந்தான்‌ 


அந்நேரந்‌ தன்னில்‌ அலைகதிசோன்‌ போய்மறைந்தான்‌ 
[ராமப்பய்யன்‌ சபதமும்‌ போதம்‌] 
கங்குல்‌ விடிந்து கதிரோ னெழுந்தபின்பு 
மன்னன்‌ புலிராமன்‌ மகாகோபங்‌ கொண்டெழுந்து 
இன்று மறவனைத்தான்‌ இதமாய்ப்‌ பிடியாட்டால்‌ 
படைத்தலைவர்‌ தங்களைத்தான்‌ பாரக்கழு வேற்றிடு2வன்‌ 
வன்னி யெனும்மறவன்‌ மதியாமல்‌ வெட்டுவனே 
எலியாய்ப்‌ பிறந்துவன்னி இராவணன்‌ ஆனா னோ 
என்னை வணங்காமல்‌ எதிர்க்‌ துப்போர்‌ செய்தானே 
என்படைகள்‌ சேனையெல்லாம்‌ இவனுக்‌ கிசையாச்சே 
இப்படை எழுபத்திரண்டில்‌ இவனொருவ னானானே 
துலுக்கப்‌ படையை யெல்லாம்‌ அரத்திவெட்டி வந்தானே 
என்சீவ னுள்ளமட்டும்‌ இவனைவிடப்‌ போறேனே 
மறக்கருவை[ த] தான அக்க மாட்டாமல்ப்‌ போனே[]னன்றால்‌ 
மார்பிலிடும்‌ பூணூல்‌ மாட்டுவடக்‌ தானல்லோ 
[கெ]னபடைகள்‌ பட்டபழி கேளாமல்ப்‌ போவேனோ . : 
திவிலே வைத்துச்‌ சேர மடியவைப்பேன்‌ 
சடைக்கன்வன்னி யைப்பிடித்‌அச்‌ சதையை அரியாட்டால்‌ 
என்பேரோ ரர்மன்‌ எடுத்ததுவம்‌ இயுதமோ 


வன்னிக்கு கானிளை த்தால்‌ மறுமன்னர்‌ சிரி.த்‌.திடுவார்‌ 


1808. 


மறவர்க்கு நானிளை த்தால்‌ மன்னவர்க்கும்‌ ஏருதே 
சொக்கலிங்க மீனாட்சி அணையென்று நம்பிவந்தேன்‌ 


1-2 சுட்டுத்‌ தவிள்த்தான்‌. 1832. 2 பூணல்‌, 


1809, 1812. 1 வெத்திகொண்டு, 1833. 2 பட்டபளி. 


1822. 
1828. 


8 இதவாய்ப்‌. 1837, 1838. 2 கானெளைத்தால்‌, 
1-2 டெபடை யெளுவத்திரெண்டில்‌. 


56 ராமப்பய்யன்‌ அம்மானை 


1840 என்றுசொல்லி ராமய்யனும்‌ எல்லோரையும்‌ அழைத்துத்‌ 
தீவை வளைந்துகொண்டு சினந்துபொசச்‌ சொன்னானகாண்‌ 
தெத்திலே வந்து இறமாய்ப்‌ பொரு அமென்றார்‌ 
இருவணையில்‌ சண்டை செய்யுங்கோ என்றுசொல்லி 
கப்பலுஞ்‌ சோயங்குங்‌ கடுகவே வரவழைத்துப்‌ 

1845 பாத்கடலீ மாடே பறந்துபோர்‌ செய்தார்கள்‌ 
மாப்பிள்ளை கொண்டப்பய்யன்‌ மதிமயக்கம்‌ போனீர்களோ 
வெங்கிட இஷ்ணய்யா வெகுமயக்கம்‌ கொண்டீர்களோ 
௪த்துருக்‌ கய்யா சதிமயக்கங்‌ கொண்டீர்களோ 
பொன்னம ராயா பேோர்மயக்கங்‌ சகொண்டீர்களோ 

1850 மண்டுருப்‌ பாப்பய்யனே மதிமயக்கங்‌ கொண்டீர்களோ 
தொட்டிய கம்பளத்தார்‌ துணிக்‌ துபோர்‌ செய்யிலையோ 
வடுக துரை மக்களெல்லாம்‌ வாய்வறண்டு போனீர்களோ : 
எல்லோரையு மழைத்து இதமாகப்‌ புத்திசொல்லித்‌ 
தீவை அ௮டைத்‌ அக்கொண்டு சென்‌்அபோர்‌ செய்யாட்டால்‌ 

1855 பாங்காய்க்‌ கடல்க்கரையில்‌ பாசக்கழு வேற்நிடுவேன்‌ 
வெட்டி யரிந்து வெயில்க்காயப்‌ போட்டிடுவேன்‌ 
என்பேரில்க்‌ குற்றமில்லை ஏழைமதி போனவர்கள்‌ 
அன்று லங்கைதன்னை அனுமான்‌ அழித்தாப்போல்‌ 
திவிலுள்ள மறக்குலத்தைச்‌ சேரவதை பண்‌ ணுமென்றார்‌ 

| வன்னிக்கு வசூரி] 

1860 அந்த விசளம்‌ அறிந்து சடைக்கனுந்தான்‌ 
பாளையக்‌ காதர்‌ படைத்தலைவர்‌ தம்மையெல்லாம்‌ : 
வாவென்று தானழைத்து வரிசைமிகக்‌ கொடுத்து 
என்மருகா வன்னியரே ஏனிருக்தா யிந்கேரம்‌ 
என்னை யறியாமல்‌ என்னுடம்பு கோகுதய்யா 

1865 [எள்‌ |ப்போட்டால்‌ எள்ப்பொரியும்‌ என்‌ தன்‌ உடம்பு தனில்‌ 
மாபாவி ராமன்‌ வஞ்சனைகள்‌ செய்தானோ 
என்மருகன்‌ வன்னியற்கு இந்தவிதி வந்ததென்ன 
கண்ணான தம்பியற்குக்‌ கா[ய்‌]ச்சல்வரக்‌ காரியமேன்‌ 
கேட்டவுடன்‌ சடைக்கன்‌ கெடி.கலங்‌இத்‌ தான்பயகி] தா [ன்‌ 

1810 இடிவிழுந்தாப்‌ போலே ஏங்க்‌ சடைக்கனுந்தான்‌ . 
சாமகாத சுவாமி நல்லதுணை யெனறிருந்தேன்‌ 


. 1840. 4 அளைத்துத்‌. . 1853. 3 இதவாகப்‌, 
1846. 4 போனியளோ. 1857. 2 குத்தயில்லை. 
1847-50. 4 கொண்டியளோ. 1858. 4 அளித்தாப்போல்‌. 
1850. 1 மண்டுரு. 1861. 4 தன்னையெல்லாம்‌. 


1852. 4 போனியளோ, 


1875 


1880 


1885 


1890 


1895 


| சடைக்கன்‌ யாகத்‌ சேய்வித்தல்‌ 


ராமப்பய்யனுக்குப்‌ பிளவை 


காட்டிக்‌ கொடுத்துக்‌ கடக்கப்போய்‌ விட்டீரோ 

காட்டிக்‌ கொடுக்காதே கடக்கப்போய்‌ நில்லாதே 
மன்னாட்டுத்‌ தாருமய்யா மாயவசே உன்பாதம்‌ 
CHIMES S னுன்பாதம்‌ நடுக்கடலில்த்‌ தள்ளாதே 
உன்பாதந்‌ தஞ்சமென்று உன்னைகம்பி வந்தேனே 
பா[ர்‌]ப்பானே தன்னவனாய்ப்‌ பையஅங்கே சென்றீரோ 
நின்று மயங்கி நெடுமூச்சு த தானெ BES 

சன்னதியில்த்‌ தீர்த்தம்‌ தான்வாங்‌கத்‌ தான்கொடுத்தார்‌ 
ராமருக்கும்‌ அம்மனுக்கும்‌ நன்றாகத்‌ தானேர்ந்து 
சிறப்பு மிகக்கொடுத்தார்‌ திரன்‌ சடைக்கனுக்கு 
மற்றநாள்‌ த்‌ தானும்‌ வன்னி யவர்தமக்கு 

மேலே வசூரி விசிறியதே அம்மானை 

மாயவரை நம்புவரோ மண்டலத்தி லுள்ளோர்கள்‌ 
அற்கை பிடாரி சூலி கபாலியம்மா 

சே.அவந்த காளிக்குச்‌ சிறப்பு மிகக்கொடுத்தார்‌ 
என்மருகன்‌ வன்னியற்கு சாமனிவ னாகவந்தான்‌ 
பா[ர்‌|ப்பானால்‌ வந்தவினை பாங்காய்ப்‌ பலித்ததுகாண்‌ 
வன்னி தனைக்‌ கொல்லவென்னு வாகாய்‌ கினைவெடுத்து 
யாகம்‌ வளர்த்தான்‌ ஆனதொரு வன்னியற்குக்‌ 


கொல்லவென்று பா[ர்‌|ப்பான்‌ கூற்றுவனாய்த்‌ தான்பிறந்து 


என்றுசொல்லிச்‌ சடைக்கன்‌ இடைக்அ பரதவித்தார்‌ 
சடைக்கனுட தேவி தாழ்குழலாள்‌ வக்துகின்று 
என்மருகன்‌ வன்னியற்கு இந்தவினை வந்ததென்ன 
என்றுசொல்லித்‌ தானமுது இருந்தாளே கொம்பனையாள்‌ 


வஞ்சனை செய்த மாபாவி ராமனுக்கு 


வேதியரைத்‌ தூானழைத்து வெகுமதிகள்‌ தான்கொடுத்து 


யாகம்‌ வள[ர்‌ க்கச்‌ சொன்னார்‌ ஈல்ல சடைக்கனுந்தான்‌ 
யாகம்‌ வள[ர்‌|.த்த காலாம்காள்‌ ராமனுக்கு 

முதுகில்ப்‌ பிளவை மூடவலுக்‌ கொண்ட அகாண்‌ 
காலில்ப்‌ பிளவைவம்து கடுக லுக்‌ கொண்ட அகாண்‌ 
[| வா |ப்த்த பிளவை வலுக்கொண்டு வந்ததுகாண்‌ 

[| வ|ரகாய்‌ எழும்பி மன்னவனை த்‌ தானுடக்‌இ 
உள்ளிருக்கும்‌ நோவை ஒருவருக்குஞ்‌ சொல்லாமல்‌ 


: ராமப்பய்யனுக்குப்‌ பிளவை] 


97 


4 தான்யெரிர்‌. 1897. 3-4 வெகுமதியள்‌ தான்குடுத்௮, 
4 நினவெடுத்‌ ௮, 1900. 8 மூடவெலுச்‌, 

8 dots. 1901. 4 கொண்டுஅகாண்‌, 

8 தார்குழலாள்‌, 1903. 4 தானொடகஇ, 


58 ராமப்பய்யன்‌ அம்மானை 


1905 மன்னன்புலி ராமய்யனை வாகாய்‌ உடக்யெதே 
அந்தநாள்‌ சென்று அலைகதிரோன்‌ போய்மறைக்தான்‌ 


[பாம்பன்துறைவாடியிற்‌ போர்‌ ; வன்னியின்‌ வேற்றி] 
மத்றகாள்‌த்‌ தானும்‌ மன்னன்புலி ராமய்யனும்‌ 
கோவித்துக்‌ கண்சிவக்து கடுக்கோபங்‌ கொண்டெழுக்த 
சஞ்சலப்‌ பட்டிருக்த தளமெல்லாக்‌ தானழைத்துப்‌ 

1910 பாம்பன்‌ துறை வாடியிலே பாரிட்ட சண்டையிட்டார்‌ 

| பா.ற்கடலி மாடே பறந்துபோர்‌ பண்ணச்சொன்னார்‌ 

தெத்திலே சண்டை திப்பறந்து போகுதென்றார்‌ 
அந்நேரம்‌ தன்னில்‌ அதஇிவீரன்‌ சடைக்கன்‌ தளம்‌ 
கூத்தன்‌ தளவாயும்‌ கோமான்‌ மறவருமாய்ச்‌ 

1915 சாத்திய வல்லையங்கள்‌ தானெடுத்து ஒடுவராம்‌ 
ஓடியங்கே தானும்‌ உலம்பல்பண்ணும்‌ அந்நேரம்‌ 
சோபமுடன்‌ கடந்த தொறாத வன்னியத்குப்‌ 
பாம்பன்‌ அறை வாடியிலே பாரிட்ட சண்டையென்றார்‌ 
ஆவலுடன்‌ வன்னி ஆர்ப்பரித்துத்‌ தானெழுக்து 

1920 என்சீவ னிருக்கையிலே எதிர்த்‌ துப்போர்‌ செய்தானே 
பா[ர்‌]ப்பானும்‌ ப.ரங்கியம்‌ பாரமோ என்‌ தனக்கு 
ஆள்‌ த்திறங்க எறியாமல்‌ ஆண்மைசெய்தான்‌ பா[ர்‌]ப்பானும்‌ 
நாடு கலக்கியெனும்‌ நல்ல தாரு வான்பரியைக்‌ 
கொண்டுவசச்‌ சொன்னார்‌ கோடையிடி வன்னியுக்தரன்‌ 

1925 முத்தாலே மூக்குத்தி முகப்பட்டுக்‌ தானணிந்து 
நாலுகால்‌ வீர தண்டை. COE தந்‌ தான்பாடத்‌ 
தங்கக்‌ கலணைவைத்துச்‌ ௪௫ராக விறு அகட்டிக்‌ 
கொண்டுவக்அ விட்டார்கள்‌ கோடையிடி வன்னிமுன்னே 
வான்பரியைப்‌ பார்த்து மனமஇழ்க்து கொண்டாடி 

1980 என்னை எடுத்து இதமாக வையுமென்றார்‌ 

கல்லணை மேலே கயிறுகொண்டு Sieh maw 

ஆப. ரண மெல்லாம்‌ அன்பாகத்‌ தானணிந்து 

சிங்காணி வில்லம்பு சீராவும்‌ தான்சேர்த்துப்‌ 

பட்டாவும்‌ கைப்பூட்டிப்‌ பாங்குடனே தான்டடக்தார்‌ 

கொற்றக்‌ குடைபிடிக்கக்‌ கொத்றவர்கள்‌ முன்னடக்கக்‌ 

காவிக்‌ குடைபிடிக்க கன்னன்‌ துரை வன்னிய DS 

நீலக்‌ குடைபிடிக்க நிசான்காரர்‌ முனனடக்கப்‌ 


1935 


1911. 18 பார்க்கடவினூடே பரக்துபோர்‌, 1927, 4 விருக்குகட்டிக்‌ 
1917. 38 தோராத. 1931. 8 கயறுகொண்டு, 


1921. 4 எர்தனக்கு. 1935. 3 கொத்தவர்கள்‌; 


1940 


1945 


1950 


1955 


1960 


1965 


1970 


1938. 
1939. 
1943. 
- 1946. 
1950. 


பாம்பன்‌ துறைவாடியிற்‌ போர்‌ 59 


பஞ்சவற்னக்‌ குடைகள்‌ பக்கத்தில்ச்‌ சூழ்ந்‌ தவச 
வெண்சா மரைவீச விறுஅ பலமுழங்கப்‌ 

பதினெட்டு மேளவகை பண்பாகத்‌ தான்முழங்கப்‌ 
பேரிகை டம்மானம்‌ பிறகே தொனிமுழங்க 
அம்புவில்‌லுக்‌ காறர்‌ அருகே சிறந்துவ.ர 

அருவிகட்டி வல்லையங்கள்‌ ஆற்பரித்து முன்னடக்க 
வான்பரிசைக்‌ காதர்‌ வாகாக முன்னடக்க 
வெள்ளிகட்டித்‌ அப்பாக்கி விதம்விதமாய்ச்‌ சூழ்ந்‌ தவரக்‌ 
Guus குழல்க்காறர்‌ குலவையிட்டுச்‌ சூழ்ந்‌ அவப்‌ 
பாளையக்‌ காதர்‌ படைத்தலைவர்‌ சூழ்க்துவரக்‌ 

கட்டியக்‌ காறர்‌ கனவிறு௮ கூறிவரப்‌ 

பட்டத்தக்‌ குஞ்சரமும்‌ பாங்காக முன்னடக்க 
வெற்றிகொள்ள வேணுமென்‌ அ வேலவசைக்‌ கைதொழுது 
FING சலியாமல்ச்‌ சங்கரனைக்‌ கைதொழு 

ராமநாத சுவாமி நல்லதுணே யென்றுசொல்லி 
நடந்தார்காண்‌ வன்னித்‌ அரை நாவலர்கள்‌ கொண்டாட 
கோவோடே போகாதே முகுந்தனே என்மருகர 
என்றுசொன்ன அம்மானை யேறிட்டுத்‌ தான்பார்த்துத்‌ 
தெத்திலே வந்தான்காண்‌ தீசன்புலி வன்னியுந்தான்‌ 
தெத்தில்‌ இருந்தபடை சேரவே வந்துகண்டார்‌ 
வந்துகண்டு தெண்டனிட்டார்‌ வாள்வீரன்‌ வன்னியுந்தான்‌ 
எல்லோரும்‌ வந்து இதமுடனே ஆற்பரித்து 

மன்னன்‌ புலிசாமன்‌ மட்டில்லாச்‌ சேனையின்மேல்‌ 
எறிந்தார்‌ எறிவாணம்‌ எல்லையற்ற சேனையின்‌ மேல்‌ 
சாமன்படை யத்தனையும்‌ நடுங்கி மிகப்பயந்து 
காலனிவ னென்று கலங்கயே சாமன்படை 

வன்னியுட கையாலே மன்னவர்கள்‌ மடியவென்று 
சொற்பனங்கள்‌ கண்டு அணுக்கென்‌ தெழுந்திருக்தான்‌ 
கூகை குழறிடவே கூப்பிட்டு ஒரிகளும்‌ 

காகங்‌ கதறிடவே கரிக்கைகன்னி யந்திடவே 
இடதுதோள்‌ அடித்திடவே இரு[ கா] மூடிடவே 
அடர்ந்தே கதிரோனை அரவம்வந்‌து தீண்ட அபோல்‌ 
சொற்பனங்கள்‌ கண்டார்‌ அங்கமுடி ராமன்படை 


அந்நேரந்‌ தன்னில்‌ ஆனதொரு வன்னியற்கு 


2 குடையள்‌ ; 4 சூள்க்தவர, 1951. 1 சத்தஞ்‌, 


1 வெஞ்சா. 1955. 8 யேரிட்டுத்‌, 
1 அரிவிகட்டி. 1961. 8 யெல்லையத்த, 
2 குளல்க்காரர்‌. 1966. 2 குளறிடவே, 


1 வெத்திகொள்ள, 1967. 2 கதரிடவே. 


60 ராமப்பய்யன்‌ அம்மானை 


வாகாய்க்‌ கெருடன்வந்து வட்டமிட்டுச்‌ சுந்றியதே 
கண்டுதான்‌ வன்னி கண்குளிர த தானபார்த்து 
மன்னன்‌ புலிராமன்‌ மகாசேனை யில்ப்புகுந்‌து 
1975 ஆனைத்‌ இரளில்‌ ஆளி௫ங்கம்‌ புகுந்தாப்போல்‌ 
ஊடுருவச்‌ சென்றான்‌ உலகங்‌ கடுகடென 
வெட்டினான்‌ வன்னி வேந்தர்களை த்‌ தான்‌ FIN SF தான்‌ 
சுட்டார்‌ குழல்க்காறர்‌ சொல்லரிய மன்னரை த்தான்‌ 
வாணப்‌ பொதியுடனே வங்கார ஈட்டிகளும்‌ 
1980 ட்டார்‌ குழல்க்காறர்‌ சொல்லரிய மன்னரெல்லாம்‌ 
எறிந்தார்‌ எறிவாணம்‌ எல்லையற்ற சேனையிலே 
தீரன்‌ புலிராமன்‌ சேனைவெள்ள ம தீதனையும்‌ 
KR வெனவே கோடேறியே பொருதார்‌ 
அப்போது வன்னியனும்‌ அந்த விசளங்கேட்டு 
1985 ஏறினான்‌ வான்பரிமேல்‌ எல்லையற்ற சேனைமுன்னே 
ஊடுருவச்‌ சென்றான்‌ உலகங்‌ திடுதிடென 
வந்து வளைந்துகொண்டார்‌ மகாராமன்‌ தன்படையை 
இடசாரி வலசாரி எதிர்த்துப்‌ பொரு தலுந்றார்‌ 
அப்போது வன்னியனும்‌ ஆற்பரித்துக்‌ கொக்கரி த்து 
1990 முன்கை கடித்து முகத்தில்ர ததஞ்‌ சிக்திவிழ 
வீசை முறுக்கி விறுது பலபேி 
வாளோடே வாள்முறிய மண்டிப்‌ Qur s apoi 
விருப்பாச்சி காயக்கனை விற அசொல்லி வெட்ட அற்றார்‌ 
பொம்மண காயக்கனையும்‌ Ger’ sr னிருகூறாய்‌ 
1995 தொட்டய நாயக்கனையும்‌ தோளைப்‌ பிளந்திறைத்தான்‌ 
அந்திரத்தில்த்‌ தேவர்களும்‌ அலங்காரம்‌ பார்த்திருக்க 
இந்த வுலகில்‌ எவருடைய தன்போரோ 
வாலியுட போரும்‌ மரயனுட தன்போரும்‌. 
என்றுசொல்லித்‌ தேவர்களும்‌ எல்லோரும்‌ பா[ர்‌]த்‌ இருந்தார்‌ 


2000 வெட்டினான்‌ வன்னியனும்‌ விறு.துகள்‌ அந்தி[ட]வே 
மாப்பிள்ளை கொண்டப்பய்யன்‌ மதம்பொழிந்‌து வக்தெனவே 
அன்று பாளையக்கரதர்‌ அடங்கா முடியசசர்‌ 
விறுஅசொல்‌ லும்‌ வேக்‌ தரையும்‌ வேணபோரி லே தடிந்து 
பொட்டியும்‌ மூடியுமாய்ப்‌ பிளக்தெறிந்தான்‌ வன்னியுக்தான்‌ 

2005 


உண்டைடட்டுச்‌ சோர்ந்து உருண்டு டெப்பாரும்‌ 
வாண மடித்து மண்மேல்க்‌ கடப்பாரும்‌ 


1975. 4 பூக்தாப்போல்‌, 
1978, 1980. 2 குளல்க்காதர்‌, 
1981. 2 எரிவாணம்‌, 

1983. 3 கொடையேதியே, 


1993, 2 ஞாயக்கனை, 

1994, 3-4 புளச்தானிருகூ ராய்‌, 
1995, 4 பிழந்திரைந்தான்‌ , 
2003, 4 Casy óg, 


2010 


2015 


2020 


2025 


2035 


2009 


2013. 
2017. 
2023. 
2029. 


வன்னியின்‌ உறுதிமோழி 


குத்‌ அண்டு போர்க்கள த்தில்‌ குலவையிட்டு நிற்பாரும்‌ 
அனணைகுத்திச்‌ சோர்ந்து அலறி[யே] வீழ்வாரும்‌ 
காகம்‌ பருந்து கழுகுமிருக்‌ அண்டிடவே 
வெட்டி விழுக்தனுத்‌து விறுதபுகழ்‌ வன்னியுந்தான்‌ 
மன்னன்புலி ராமன்‌ மட்டுப்படாச்‌ சேனைவெள்ளம்‌ 
ஆறா யிரம்பேரும்‌ அத்தலத்திலே மடிந்தார்‌ 
குதிரை அன்பஅதான்‌ கோடேறி யேற்றடித்தார்‌ 
அஞ்சானைக்‌ கூடாரம்‌ ஆற்பரித்‌ தக்‌ கொள்ளையிட்டு 
வெட்டித்‌ அத்தி விறுதுகளும்‌ தான்பிடித்து' 
மன்னன்புலி ராமன்‌ மட்டுப்படாச்‌ சேனைவெளளம்‌ 
லெக்கா யிருந்த அகாண்‌ உலகிலுள்ளோர்‌ கொண்டாட 
வெற்றிச்‌ சங்கதி விறுஅகளும்‌ தான்பரித்துத்‌ 
இரனவன்‌ வன்னியனுந்‌ இறமாகவே நிறுத்தி 
வீரியங்கள்‌ பேசி மிகவுடனே ஆற்பரித்துப்‌ 
பட்டத்து யானைமேல்ப்‌ பாங்கான அவுதாவை 
வேண்டிய ஆபரணம்‌ விதமுடனே தான்டூட்டிக்‌ 
கொம்புக்கத்தி யுடனே குஅநெற்றி லட்சுமியும்‌ 
வீசுசலி கட்டி விதமானப்‌ போதவையும்‌ 
நாலுகால்‌ வீ.ரதண்டை நவமணி யாப.ரணம்‌ 
வேண்டு வரிசை விதமுடனே தான்‌ பூட்டி. 
ஏறினான்‌ யானையின்மேல்‌ எல்லையற்ற சேனைமுன்னே 
தேவர்க ளெல்லோரும்‌ இடுக்டட்டுப்‌ பா[ர்‌]த்திருக்கப்‌ — 
பஞ்சவற்னப்‌ பாவாடை கொஞ்சி மிகவெறியக்‌ 
கட்டியக்‌ காறர்‌ கனவிறுது கூறிவரக்‌ 
கொற்றக்‌ குடைபிடிக்கச்‌ கோடி.களஞ்‌ சூழ்ந்துவரச்‌ 
sae 5 மேளஞ்‌ சமுத்திரம்போலே முழங்கப்‌ | 
பேரிகை டம்மானம்‌ பிறகே தொனிழுழங்க 
நடந்தானே வன்னியனும்‌ நல்லமுத்து மாலைசிந்தச்‌ 
சேதுக்‌ களைவாழுந்‌ தீரனையும்‌ வந்துகண்டான்‌ 
[சடைக்கனைக்கண்டூ வன்னி உறுதிமோமி கூறல்‌] — 
வந்துகண்ட வன்னியனை வாரி யெடுத்துமெள்ள 
ஏந்தி யெடுத்து இருகண்ணோடே தானணை த்துத்‌ 
இட்டிக்டொய்‌ சுற்றித்‌ தீரனவ்‌ வன்னியற்குப்‌ 
பள்ளியறை மாளிகையில்‌ பாங்காகக்‌ கூட்டி| வ]க்து 


, 2-3 பராந்‌த களுகுமிரும்‌, 2031. 1 கொத்தக்‌, 
4 யேத்தடித்தார்‌, 2032. 4 முளங்கப்‌, 
1-2 வொக்கா யிருக்துதுகாண்‌, 2033. 4 தொனிமுளங்க, 
3 குறுநெத்தி, | 2035. 2 கரைவாளுந, 
4 மிகவெரியக்‌, 


61 


52 ராமப்பய்யன்‌ அம்மானை 


2040 வெந்நீரை விட்டு விரித்தார்கள்‌ பட்டாவை 
அப்போது வன்னியனும்‌ அம்மான்‌ முகம்‌ பா[ர்‌]த்தக்‌ 
கட்டி[ ன]கச்சை அவிழ்க்கு முன்னே யென்சொல்லுவார்‌ 
என்வார்த்தை தன்னை யினிக்கேளு மன்னவனே 
படைத்தலைவ ரத்தனையும்‌ பாங்காக நம்பாதே 

2045 ஆனை குதிரை அடங்கலும்‌ நம்பாதே 
உற்றார்‌ உறமுறையார்‌ ஒன்‌ அம்ஈீர்‌ நம்பாதே 
தெய்வத்தை நம்பாதே தீர்க்கமுடன்‌ சொல்லுகிறேன்‌ 
மன்னன்புலி ராமனுக்கு வாகாக ஓலை தன்னைக்‌ 
கண்டு வணங்கக்‌ காதெமுந்‌ தானெழுது 

2050 அவன்‌ தமயன்‌ வயித்தியனார்‌ அவர்மேலே ஆணையிட்டு 
நம்பிக்கை யோலை நமக்குவர வேணுமென்றே 
கோடித்‌ திரவியங்கள்‌ கொண்டுபோய்த்‌ தான்கொடுத்துக்‌ 
கண்டு வணங்கிக்‌ கலங்காமல்த்‌ தாமிருங்காண்‌ 


_ [வன்னியின்‌ மாரணம்‌] 
என்றுசொல்லி வன்னியனும்‌ இதமுடனே தானுரைத்து 
2055 மெய்க்கலக்க மாக மனுகுதென்றான்‌ வன்னியலும்‌ 
கட்டின கச்சை அவிழானே வன்னியனும்‌ 
மெத்தை தனில்ச்‌ சாயந்தான்‌ மெய்க்கலக்க மாகவேதான்‌ 
ஏமனும்‌ வந்து எதிர்க்கவர மாட்டாமல்‌ 
கிட்ட வரப்பயந்‌து கெடிகலங்கிப்‌ போய்விடுமாம்‌ 
2060 தீரனவன்‌ வன்னியனுஞ்‌ சிவலோகம்‌ தான்சேர்ந்தான்‌ 


, [சடைக்கன்‌ முதலியோர்‌ புலம்பல்‌ : வன்னியின்‌ தேவி தீப்பாய்தல்‌ | 


அப்போது சேஅபதி அடி.த்துமிக விழுந்தமுத 
நின்‌ அ மயங்கி நெடுமூச்சுத்‌ தானெ றிந்து 
என்மருகா வன்னியனே யென்னைக்‌ கெடுத்தாயே 
இந்திர செயித்து என்றிருந்தேன்‌ என்மருகா 
2065 காட்டிக்‌ கொடுத்துக்‌ கடக்கப்போய்‌ நின்றாயோ 
நாளைப்‌ படைப்போரில்‌ ஈலமுடனே ஆர்பொருவார்‌ 
Gaomi படைப்போரில்‌ நிசான கொடிகளை த்தான்‌ 


2042. 2 அவுக்கு, 2056. 8 அவிளானே, 
2046. 1-2 உத்தார்‌ உரைமுரையார்‌, 2058. 3 எதுக்கவர. 
2047. 3 திற்கமுடன. 2059. 8 Jy sabau. 
2048. 1 மன்னபுலி, 2061. 4 விளுந்தளு, 
2050. 3 அவர்மேலே, 2065. 2 குடுத்துக்‌, 


2052. 2 இறிவியங்கள்‌. 2066, 4 ஆர்பொறுவார்‌, 


2070 


2075 


2080 


2085 


2090 


2095 


2100 


2068. 
2073. 


2078. 
2081. 


2084. 


வன்னியின்‌ தேவி தீப்பாய்தல்‌ | 63 


வான்பரியின்‌ மேலே| D] A மண்டிப்‌ பொருகையிலே 
படைத்தலைவர்‌ கண்ணுக்குப்‌ பாங்காய்ப்‌ பலித்ததுவோ ' 
தேவர்கள்‌ கண்ணுக்‌ இறமாய்ப்‌ பலித்ததபோல்‌ 
மன்னன்புலி ராமன்‌ வஞ்சனைகள்‌ செய்தது போல்‌ 
பட்டத்து யானையின்மேல்‌ பாங்காகத்‌ தானேறி 
ஆபமண மாலையிட்டு அலங்கரித்துத்‌ தான்வரையில்‌ 
இருதோளும்‌ பூரித்து இதமுடனே கான்பா[ர்‌] த்துப்‌ 
பா[ர்‌]த்தகண்ணு மிப்போ பாங்காய்ப்‌ பலித்‌ த.துகாண்‌ 
என்னைக்‌ கெடுக்தாயே என்மருகா வன்னியனே 
முகத்தி லழைஞ்சமுது மூச்செறிக்து தான்‌௪டைக்கன்‌ 
சடைக்கனுட தேவி தாழ்குழலாள்‌ வந்துநின்று 
மாருச்‌ சதையை வாரி யெறிய லுற்றாள்‌ 

கல்க்கட்டு மோதிரங்கள்‌ கழல அழையலுற்றாள்‌ 


, முத்துமணி யற்றுவிழ முட்டிப்‌ புரண்டழு தாள்‌ 
` எனமருகா வன்னியனே என்னை யெடுத்தாயே 


சேதுக்‌ கரைவாமும்‌ திரன்‌ அணை யென்றிருந்தொம்‌ 
வான்பரியின்‌ மேலேறி வரும்போது பா[ர்‌]த்திருக்த 
TOTS ORL கானும்‌ இருதோளும்‌ பூரித்து 
முகத்தி லறைக்தழுது மூச்செறிக்து தான்‌[ ச]டைக்கன்‌ 
சடைக்க னுடதேவி தாழ்குழலாள்‌ வக்துநின்று 
திட்டிக்டொ யாலாத்தி இறமா யெடுப்போமோ 
என்மகளோ உன்னையிழம்‌ இருப்பாளோ பூமியிலே 

பூமி தனிலிருக்கப்‌ பொறுக்குமோ என்மருகா 

காளைப்‌ ப[)] டப்போரில்‌ நல்ல சமர்க்கள த்தில்‌ 
ஆர்போர்‌ பொருவார்காண்‌ 9 Geof x சாமருடன்‌ 

சீனிச்‌ சரப்பளியும்‌ சிங்காரமுத்துதி தாழ்வடமும்‌ 
மார்பில்ப்‌ புரண்டசைய மாரிபோலே முழங்க 

வீ இிவரக்‌ காண்பேனே வேந்தனே யென்மருகா 
என்மருகா வன்னியனே இந்தவிதி வந்ததென்ன 

என்று சொல்லி மாமியரும்‌ ஏங்கி யழ அற்றார்‌ 

படை, தீதலைவ ரெல்லோரும்‌ பாங்காகத்‌ தானலறி 
எல்லோரையு ம[]ழத்அ எதிரில்லாச்‌ சேதுபதி 
வன்னியுட தேவி மனதில்க்‌ கலேசமுற்று 

நீராடிக்‌ குழல்முடித்து Eva Gor பட்டுடுத்திக்‌ 


4 பொறுகய்யிலே, 2087. 3 தார்குழலாள்‌, 
1 ஆவரண. 2089. 2 ஒன்னையிளம்‌. 
8 தார்குழலாள்‌. 2093. 4 தாவிடமும்‌, 

4 பெரண்டமுதாள்‌, 2094, 2 பிரண்டசைய, 


1 வானபரியும்‌, 2097. 4 யளுகலுற்றார்‌, 


CN 
வல 


. ராமப்பய்யன்‌ அம்மானை 


கொட்டு முழக்குடனே குதித்தாளே அக்கினியில்‌ 
அக்கர்‌ தெளிந்தார்கள்‌ தோறாத வாசகற்கு 
அந்தநாள்‌ சென்று அலைகதிரோன்‌ போய்மறைக்தான்‌ 


[ராமப்பய்யன்கோாலு : வன்னியின்‌ மரணச்செய்தி | 
2105 மற்றநாள்க்‌ கூடி மன்னன்புலி ராமயனும்‌ 
கொலுவி லிருக்கையிலே கொக்கரித்துத்‌ தூதுவர்கள்‌ 
ஓடிவந்து சாமருடன்‌ ஒதுங்கியே வாய்புதைத்து 
வன்னி யிறக்கானென மகிழ்ச்சியுடன்‌ சொல்லுவராம்‌ 
குலுங்க நகைத்துக்‌ கொற்றவரைத்‌ தான்பார்த்து 
2110 வன்னியு மாண்டானென மன்னவரே கேட்டீர்களோ 
என்றுசொல்லி ராமய்யனும்‌ இருபுயமும்‌ தான்கு லுங்க 
நகைத்து இருக்கையில்‌ நன்றாகவே அ[]த 


[சடைக்கன்‌ தூது; ராமப்பய்யன்‌ உறுதிகொடூுத்தல்‌ : சடைக்கன்‌ பணிதல்‌] 
சடைக்கன்‌ மிக எண்ணித்‌ தாங்குதரிப்‌ பில்லையென்று 
மன்னன்புலி ராமய்யனுக்கு வாகாக ஓலைதன்னை 

2115 தமையன்‌ வயித்தியனார்‌ தன்மேலே ஆணையிட்டு 
நம்பிக்கை யாக நான்வருவே னென்றுசொல்லி 
ஓலை தனையெழுதி ஓடவிட்டான்‌ தூதுவனை 
Rip னவனோடி யுற்றபெருங்‌ காத்தெனவே 
கோலாகல ராமன்‌ கொலுவி லிருக்கையிலே 

, 2120 ஓலை தனைக்கொடுத்து ஒதுக்கிநின்றான்‌ sr அவனும்‌ 
வாசித்துப்‌ பார்‌த்து மன்னன்புலி ராமய்யனும்‌ 
பூரித்‌ இருபுறமும்‌ பொன்‌ ருக்கி விட்டாப்போல்‌ 
வந்ததொரு தூஅவற்கு வரிசை மிகக்கொடுத்து 
சாமயயர்‌ தன்னிருபம்‌ நன்றாகவே யெழுதி 

2125 ஒற்ற னிடங்கொடுத்து உற்றதா னாபதியும்‌ 
இருபேரையு மனுப்பி யேனெர்கா ணம்மானை 
வாள்க்கோட்டை ராயன்‌ மதச்சடைக்கன்‌ வந்துகண்டு 
வந்த தானாபதியை வரிசை யுடன்‌ அழைத்‌. 
நிருபம்‌ தனையெடுத்து நீட்டினான்‌ தூ அவனும்‌ 

2130 வாசித்துக்‌ கண்ணிலொற்றி வாகாகவே சடைக்கன்‌ 
இந்த வுஅதி யென்‌ தனக்குப்‌ போதுமென்று 
வெள்ளியுடன்‌ பொற்பூவும்‌ விதமுடனே தட்டில்வைத்து 


2103. 8 தோராத, 2110. 4 கேட்டியளோ, 
2106. 3 கொக்கறித்தத்‌, 2118, 1 ஒட்ட, 

2108. 8 மகட்சியுடன்‌, 2120, 8 ஒ.இிங்கநின் ரன்‌, 
2109. 3 கொட்டவரைத்‌, 2130, 


2 சண்ணிலொத்‌ இ, 


நாயக்கர்முன்‌ சடைக்கன்‌ வருதல்‌ 65 


`. ஆபமண மாலையெல்லாம்‌ அன்புடனே தானணிந்து 
வேண்டும்‌ வரிசையெல்லாம்‌ விதமுடனே தானெடுத்து 
2135 ராமகாத சுவாமி நல்லதுணை யென்றுசொல்லி 
ஏறினான்‌ தண்டிகைமேல்‌ எல்லையற்ற சேனைமுன்னே 
தானா பதிக்குத்‌ தனித்துமொரு ,தண்டிகைமேல்‌ 
ஏறவே சொல்லி யே யிருபேரும்‌ 
பாளையக்‌ காதர்‌ பலபேருஞ்‌ சூழ்க்துவரக்‌ 
2140 குப்பைக்‌ குழல்க்காதர்‌ ர. சூழ்ந்துவர 
அருவிகட்டி வல்லையங்கள்‌ அருகே நிறைந்துவரப்‌ 
பஞ்சவற்னப்‌ பாவாடை கொஞ்சி மிகவெறியக்‌ 
கட்டியக்‌ காதர்‌ sud og கூறிவரச்‌ 
| சங்‌ த மேளம்‌ சமுத்திரம்போ லேமுழங்கப்‌ 
2145 பேரிகை டம்மானம்‌ பிறகே தொனிமுழங்கக்‌ 
கோலாகல ராமன்‌ கொலுவிலே வந்திருந்து 
தண்டிகை விட்டிறங்‌த்‌ தான்வந்து சேதுபதி 
வேண்டும்‌ வரிசை விதமுடனே முன்னேவைக்கதுப்‌ 
பூவைக்‌ குவித்துப்‌ iia அலு தெண்டனிட்டு 


[ராமப்பய்யன்‌ பரிகசித்தல்‌ : சடைக்கன்‌ ஆண்மைமோழி : அவனைகீகட்டித்‌ 
திநமலைநாயக்கர்ழன்‌ கோண்டூவநதல்‌ | 

2150 அப்போது ராமய்யனும்‌ ஆற்பரித்‌ த்துக்‌ கோபமதாய்த்‌ 
தலைப்பாகை தான்கழற்றித்‌ தட்டிக்‌ குடுமிதனைக்‌ 
கட்டின தேங்காயைக்‌ கடுக. எடுடா சடைக்கா 
என்‌ அபுலி ராமய்யனும்‌ இவ்வசனந்‌ தானுரை த்தான்‌ 
தெண்டனிட்ட சேதுபதி திண்ணமுடன்‌ ஏஅரைப்பான்‌ 

2155 ears னிடத்தில்‌ ஒடு[ங்‌ ]யே வந்தேனென்று 
இந்த வசனம்‌ எடுத்தரைத்தாய்‌ மன்னவனே 
என்மருகன்‌ வன்னி யிருந்தானே யாமாகில்‌ 
தேங்காயைக்‌ கட்டிச்‌ சிதற அடிப்பானே 
என்று சடைக்கன்‌ இவ்வசனக்‌ தானுரைக்க 

2160 அப்போது ராமய்யனும்‌ ஆற்பரித்துக்‌ வவட. 
உன்தன்‌ அடைக்கலம்போல்‌ ஒருக்காலு மில்ல்யென்‌ அ 
என்தன்‌ அடியிணையை யேத்திப்‌ பணியாமல்‌ 
இந்த மறவனுக்கு இடும்பே தெனககைத்துத்‌ 
திரன்‌ சடைக்கனைத்தான்‌ இறமாகக்‌ கட்டுமென்றார்‌ 

2165 கட்டுமென்ற போதே காவலர்கள்‌ தான்கூடி 


2136. 3 எல்லையத்த, 2163. 2-8 இடும்பைதன நகைத்‌ அ, 
2141. 1 அறுவுகட்டி, 2164. 8 திரமாகக்‌, 
2151. 2 தான்களத்தித, 

9 


66 ராமப்பய்யன்‌ அம்மானை 


மற்கட்டாய்ச்‌ கட்டி மன்னன்‌ சடைக்கனை த்தான்‌ 
குஞ்சரத்தின்‌ மேலேற்றிக்‌ கோலாகல ராமன்‌ 
கூடாசந்‌ தான்பிடுங்கிக்‌ கொக்கரித்து ஏஅரைப்பான்‌ 
மறவன்‌ சடைக்கன்‌ வந்தானென மனமகிழ்ந்து 
2170 பாளையக்‌ காதர்‌ பலபெயர்கள்‌ முன்னடக்க 
வெற்றிக்‌ குழல்ச்சுட்டு விறுதுகளுக்‌ தான்கூறிப்‌ 
பூமி யதிரப்‌ புகழ்கதிரோன்‌ தான்மறையச்‌ 
சங்கேத மேள[ம்‌| சமுத்திரம்போ லேமுழங்க 
வீராணம்‌ காகசின்னம்‌ வெண்கலக்கொம்‌ பூதிவரப்‌ 
2115 பேரிகை டம்மானம்‌ பிறகே தொனிமுழங்க 
நடந்‌ அவந்தான்‌ ராமய்யனும்‌ காகலோக மதிர 
மானா மதுரையிலே வந்தடித்தார்‌ கூடாரம்‌ 
கூடாரந்‌ தானடி த்தான்‌ கொடியபுலி சாமய்யனும்‌ 
சடைக்கன்‌ பதனமென்அ தலங்காவ லரையெல்லாம்‌ 
2180 பதனம்‌:பதனமென்று பறையறைந்தா ரம்மானை 
அந்தநாள்‌ சென்று அலைகதிசோன்‌ போய்மறைக்தான்‌ 
மற்றநாள்‌ சென்று மன்னன்புலி ராமய்யனும்‌ 
தேவர்கள்‌ பூசைபண்ணும்‌ இருப்பூவண த்தில்‌ வந்தார்‌ 
இருப்பூவணங்‌ கடந்து தீரன்புலி ராமய்யனும்‌ 
2185 கூடல்‌ தனை நோக்கி கொற்றப்புகழ்‌ சாமய்யனும்‌ 
பூமி யதிரப்‌ புகழ்க்கதிரோன்‌ தான திரக்‌ 
... கச்சித்திருமலை யேந்திரனார்‌ கனகரற்றின மேடைவந்து 
- சடைக்கனைக்கொண்டு வந்தேனென்று தன்கையை யேகந்தலுத்ரான்‌ 
சாமய்யனைக்‌ கண்டு கலமாகத்‌ தான்மடழ்ந்து 
2190 வாருமென்ன சொல்லியபின்‌ மதவனைப்பா[ர்‌]த்‌ Cs துரைப்பார்‌ 


[நாயக்கர்‌ கோபித்தல்‌ : சடைக்கன்‌ மறுமோழி : அவனைச்‌ சிறையிடூதல்‌ | 
ஏண்டா சடைக்கா இத்தனையும்‌ உண்டோதான்‌ 
என்னை வணங்காமல்‌ என்பா தங்‌ காணாமல்‌ 
தாட்டிமைக ளாகக்‌ தானிருந்தா யேசடைக்கா 
என்றுசொல்லுங்‌ கச்சத்‌ இரருக்‌ கேதுசொல்வான்‌ 
2195 ஆண்டவனே யிப்போ அடியேன்சொல்‌ விண்ணப்பங்கேள்‌ 

என்மருகன்‌ வன்னி யிருக்தானே யாமாகில்‌ 
தேவரீர்‌ பாதந்‌ தெரிசிக்க மாட்டேன்யான்‌ 

- என்றுசொல்லிச்‌ சேதுபதி Spa Cor தானுசைக்க 
முத்‌அவீரப்பன்‌ துணைவன்‌ கச்சித்‌ திருமலை யேந்திரருக்குக்‌ 


2167. 2 மேலேத்திக்‌, 2191. 8 யித்தினையும்‌. 
2168. 2 தான்பிடிங்கெ, 2195. 4 விண்ணப்பங்கேழ்‌. 
2174, 3 வெங்சலக்கொம்‌. 2198. 3 Arap Qar. 


2200 


2205 


2210 


2215 


2220 


2225 


2230 


2200. 
2201. 
2207. 
2210. 


ராமப்பய்யன்‌ கனகாபிஷேகம்‌ 67 


கோப மிகுந்து கொடிய சடைக்கனை த்தான்‌ 
அறைக்கோட்டை தன்னில்‌ அடைத்து விலங்குதைத்துக்‌ 
கரையில்லாப்‌ பேரைக்‌ காவல்வையும்‌ என்றுரைத்தார்‌ 
மகராசன்‌ சொல்க்கேட்டு வாகான சாமய்யனும்‌ 

அந்தப்‌ படியே அடைத்து விலங்குதைத்துக்‌ 
காவலோரை அழைத்துக்‌ காருமென்று வைத்தனசாம்‌ 


[ராமப்பய்யனுக்கக்‌ கனகாபிஷேகம்‌] 
அப்போ. சாமய்யற்கு ஆன திருமலை யேந்திரனும்‌ 
மெய்ப்பாய்க்‌ கனகஸ்நானம்‌ விதமாய்க்‌ கொடுக்கவேன அ 
ஆபரண மாலை ஆனபீ தாம்பரமும்‌ 
முத்துக்‌ கடுக்கன்‌ முன்கைவளை மோதிரமும்‌ 
வயிரப்‌ பதக்கம்‌ வாய்த்த சாப்பளியும்‌ 
பூட்டி யலங்கரித்துப்‌ போர்மன்னன்‌ ராமயயனை . 
வாரணத்தின்‌ மேலேற்றி வாகாய்ப்‌ பவனிவந்தார்‌ 
பவனி வரும்போது பாங்கான நாகசுரம்‌ 
சங்கேத ராகம்‌ தவில்முரசு கான்முழங்க 
எக்காள மூத இடிமு.ரசு தான்முழங்கப்‌ 
பேரிகை மத்தளமும்‌ பேசுங்‌ கிடுபிடியும்‌ 
மேளத்‌ தொனிமுழங்க வெண்சாமரம்‌ வீசக்‌ 
கட்டியக்‌ காறர்‌ கனவிறுது கூறிவர 
வரும்பவனி கண்டு மடவார்க ளெல்லோரும்‌ 
ஆலாத்தி யேந்தி அருகே நிறைந்‌ அவரத 
தாலத்‌ திருவிளக்கும்‌ சமைய ses நின்‌ றிலங்கக்‌ 
கோலாகல ராமன்‌ கொலுவீதி தானடக்க 
வரும்போது பட்டணத்து மங்கையர்க ளெல்லோரும்‌ 
கண்டு மிகவே காதல்‌ மிகப்பெருகி 
மன்மதன்காண்‌ என்பாரும்‌ வாலகிவன்‌ என்பாரும்‌ 
வீமன்காண்‌ என்பாரும்‌ விசையன்காண்‌ என்பாரும்‌ 
சொல்லுக்கரிச்‌ சந்திரன்காண்‌ அரைராசன்‌ என்பாரும்‌ 
மல்லுக்‌ கரிய மகாராசன்‌ என்பாரும்‌ 
என்ற மடவார்கள்‌ ஏற்ற கலைசோர 
நிற்றெதைக்‌ கண்டு நீதியுள்ள சாமய்யனும்‌ 
கண்டு சிரித்துக்‌ கடுகப்‌ பவனிவந்தார்‌ 
விண்டுபுகழ்‌ ராமய்யனும்‌ வேழமதை விட்டிறங்கி 


4 சடைக்கனுந்தான்‌, 2212. 4 பவுனிவநர்தார்‌, 
1 அசைக்கோட்டை, 2213. 4 காகசரம்‌, 
2 கனகஸ்தானம்‌. 2229. 1 என்று, 


2 பசைக்கன்‌, 2230. 1 கிற்குறதைக்‌, 


68 ராமப்பய்யன்‌ அம்மானை 


வருமதுவைக்‌ கண்டு வாகாய்த்‌ திருமலேந்திரரும்‌ 
சமுகந்‌ தனில்நிறுத்திச்‌ சந்தோஷ மாயிருக்தார்‌ 


[மாயனநளாற்‌ சடைக்கன் விலங்கு தேறித்தல்‌] 

2235 இருக்குக்‌ கறுவாயில்‌ ஏற்ற சடைக்கனுக்கு 
மனக்கவலை யாயெதை மாயன்‌ மிகஅ.றிக்து 
சடைக்கனுட இக்கட்டுத்‌ தான்‌ தவிர்க்க வேணுமென்று 
அப்போது மாயன்‌ <9) 165 16. LD வந்துநின்று 
காட்சி கொடுத்தார்‌ கன்னன்‌ சடைக்கனுக்குக்‌ 

2240 காலில்‌ விலங்கு கலீலென்று தான்தெறித்துப்‌ 
போன அவைக்‌ கண்டு புகழ்ந்து மிகச்சடைக்கன்‌ 
மாயனுக்குச்‌ சித்தம்‌ வந்ததஅகாண்‌ என்றிருந்தான்‌ - 
இருக்குநக்‌ தறுவாயில்‌ ஏற்றதொரு காவலர்கள்‌ 
திருமலை யேக்திரர்முன்‌ திறமாக வந்துநின்று 

2245 சடைக்கனுட கால்விலங்கு தான்தெறித்த தென்றுரைத்‌ தான்‌ 
என்ற பொழுதே இதமாய்‌ மனமகிழ்ந்து 
சடைக்கனுக்கு ராமர்‌ தானுதவி யென்று சொல்லிக்‌ 
கூட்டிவரச்‌ சொன்னார்‌ கொடியதொரு ராமய்யர்முன்‌ 


[நாயக்கர்‌ சடைக்கனை வரவழைத்துச்‌ சிறப்புச்சேய்து அரசுகொடுத்தல்‌] 
அப்போ சடைக்கனை தீதான்‌ அருகே வரவழைத்துக்‌ 
2250 கச்சித்திருமலை யேந்திரனார்‌ களிகூரத்‌ தான்மஇழ்ந்து 
... சடைக்கனைப்‌ பார்த்துத்‌ தானுரைப்பார்‌ அம்மானை 
மாயன்‌ கடாட்சம்‌ மகிமையுண்டு உன்‌ தனுக்கு 
ஆன இனால்‌ சடைக்கா ஆலோசனை வேண்டாம்‌ 
என்‌ தனுசை கேட்டு இதமாக நீரிருங்காண்‌ 
2255 இருமென்ற சொல்க்கேட்டு ஏற்ற சடைக்கனுந்தான்‌ 
l வணங்கி நமஸ்கரித்து வாகாக ஏஅுரைப்பார்‌ 
மாதா பிதாநீரே வ|£|ய்‌த்ததணை நீரேகாண்‌ 
சாமி அடியேன்‌ தாசன்கா ணென்றுரைகத்தான்‌ : 
அந்‌ த மொழிகேட்டு ஆன திருமலையும்‌ 
2260 சந்தோஷ மாயெவர்‌ தன்னருகே தானழைத்து 
ஆடைவெகு பூஷணமும்‌ அன்பாகத்‌ தான்கொடுத்‌ த்து 
வேந்தன்‌ சடைக்கனுக்கு விறுதுகளுக்‌ தான்கொடுத்து 
ராமநாத சுவாமி நல்ல பெருந்திவில்‌ 
சென்றிருங்காண்‌ என்று தீரன்‌ விடைகொடுத்தார்‌ 


2237. 8 தான்தவிள்க்க, 2253. 3 ஆலோசனை, 
2245. 3 தான்தெறித்து, 2254, 8 யிதவாக, 
2246, 3 யிதவாய்‌, 


நாயக்கர்‌ சடை.க்கனை வரவழைத்துச்‌ சிறப்புச்சேய்து அரசுகோடூத்தல்‌ 
[சடைக்கன்‌ மீண்டூ அரசுபுரிதல்‌] 
2265 விடைபெற்றுக்‌ தான்‌சடைக்கன்‌ வேகமுடன்‌ MEO STDS 
சொக்கலிங்கம்‌ மீனாட்சி அணையென்ன தான்மறவன்‌ 
நின்‌ உனுப்பிக்‌ கொண்டு நீதியுடன்‌ தென்டனிட்டு 
ஏறினான்‌ தண்டிகையில்‌ எல்லையற்ற சேனையுடன்‌ 
சேனை களஞ்சூழச்‌ Oren mG யேபோனான்‌ 
2210 ராமநாத சுவாமி நல்லபெரும்‌ பட்டணத்தில்‌ 
செங்கோல்‌ செலுத்திச்‌ சேவடியைக்‌ கைதொழுது 
- மாயன்‌ அருளால்‌ மண்டலத்தை அண்டிருக்தான்‌. 


[வாழ்த்து] 

கேட்டவர்க ளெல்லோருங்‌ களைகோத்திரக்‌ தழைக்க 
படித்தோர்க ளெல்லோருக்கும்‌ பாக்கியங்கள்‌ உண்டாக 

2215 மன்னன்கச்கித்‌ இிருமலையேந்திரனார்‌ மண்டலத்தை யாண்டகதை 
கேட்டவர்க ளெல்லோருஞ்‌ சிறப்பாக வாழ்ந்திருக்க 
வாழி:மிகவாழி மங்காமல்‌ வாழியதே 
சொக்கலிங்க மீனாட்சி தஅணைபெற்று வாழியதே 
ஈசன்‌ அருள்பெற்று எல்லோரும்‌ வாழியதே, 


ராமப்பய்யன்‌ அம்மானை 


முற்றும்‌ 


69 


| அனுபத்தம்‌--7, 
TAYLOR'S ORIENTAL HISTORICAL MANUSCRIPTS. 
(Vol. II, 24, 26.) 

இராசா தஇிருமலையைக்கர்‌ மதுசையில்ப்‌ பட்டங்கட்டிக்கொண்டு அவர்‌ 
தம்பி குமாரமுத்து நாயக்கர்‌ சின்னத்துரையுமாக இசாச்சியம்‌ ஆளையில்‌, : 
சீரங்கம்‌ பதுரைமுகல்க்கொண்டு விஷ்ட்டி ணுதலங்கள்‌ சிவதலங்களுக்கெல்‌ 
லாம்‌ தொண்ணூத்தி ஆறு கோபுரம்‌ * ராயர்கோபுர” மென்று கோபுசம்‌ 
யெல்லாம்‌ பெருசாய்‌ ஒரு முகிற்தத்தில்‌ அடிப்போட்டு சிறுது வேலையள்‌ 
முடித்தார்‌. மதுரையில்ச்‌ தெற்பக்‌ குளமும்‌ புதுமண்டபமும்‌ ௮ To Zor ty 
கட்டிவைச்சார்‌. 

அப்போது கூத்தன்‌ சேதுபதி குமாரன்‌ தளவாய்‌ சேதபஇ சடைக்கத்‌ 
தேவ னென்றும்‌ அவருக்கு இரண்டு கரமகறணம்‌. அந்தச்‌ சடைக்கத்‌ தேவ 
னென்றெவர்‌ அரமனைக்கிப்‌ பணமுல்‌ குடாமல்‌ நிகாரித்து Orbs துற்மாத்‌ 
கங்களாய்‌ நடப்பித்துக்கொண்டு வந்தார்கள்‌. ௮து சமாசாரம்‌ இராசா 
திருமலை நாயக்கர்‌ கேட்டு அவருக்குத்‌ தா௫தையாய்‌ கிருபம்யெளுதி அனுப்பி 
விச்சார்கள்‌. அந்த நிறுபத்தையுக்‌ தள்ளிப்போன மனுசரையு மடித்துக்‌ 
கோபம்‌ வைத்துத்‌ தளவாய்‌ இராமப்பய்யரையும்‌ சகலதளமும்‌ யெளுபச்‌ 
இரண்டு பாளையகாரசையும்‌ அனுப்பி இராமனாதபுர கன்‌, 
சண்டை பண்ணிக்‌ கோட்டையை விட்டுப்போட்டு சடைக்கத்‌ தேவர்‌ ராமேசு 
பரத்தில்ப்‌ போயிருந்தார்‌. தளவாயி ராமப்பய்யனவர்கள்‌ பாம்பநா தஅக்கு 
குஅக்கை அணேகட்டி அதின்பேரில்‌ தளத்தை நடத்தி இராமீசுரத்துக்குப்‌ 
போய்‌ சண்டைபண்ணி சடைக்கத்தேவனையும்‌ பிடித்துக்கொண்டுவக்து 
மதுசையில்‌ நிகளபந்தனம்‌ பண்ணி இருந்ததில்ச்‌ சிறு ஆனாளைக்கிப்‌ பிறகு 
சாமேசுபரம்‌ பாதைமாற்கங்களில்ச்‌ சில்லதையளாயிருந்து.து. அப்படி 
யிருக்கையில்‌ வயிராகெள்‌ லாடசன்னாசியள்‌ வடக்கேயிருக்து இராமேசுர 
யாத்திரைக்கு வந்து இராசா அ. சமனை வாசலில்‌. வெகுனாள்வரைக்கும்‌ காத்‌ 
இருந்து பிரு,தி பண்ணிவிச்சுச்‌ சேத ப இயை விடச்சொல்லி ரெம்ப வேண்டிக்‌ 
கொண்டார்கள்‌. ராசாவுக்கு ரெம்பத்‌ தயவுவந்‌து சடைக்கன்‌ சேதுபதியை 
்‌ விட்டு இனிமேல்‌ புத்தியாய்‌ ௩டந்துக்கோ வென்ன வஷ்த்திர பூசணாதியளும்‌ 
வெகுமதி கொடுத்து சீமையும்‌ கொடுத்து அனுப்பிவிச்சார்கள்‌. 


அஅபந்தம்‌-— 11. 
TAYLOR'S ORIENTAL HISTORICAL MANUSCRIPTS. 
(Vol. II, 176.) 


அப்பால்‌ சிறுது நாளைக்குப்‌ பிறகு சேதுபதிபேரில்‌ சண்டைக்குப்‌ 
போகவேணுமென்ற எழுபத்திரண்டு பாளையத்தாரையும்‌ வரவழைச்சுக்‌ 
கொண்டு தளவாயி ராமப்பய்யரவர்களும்‌ வெகு தளங்களைச்‌ சேகரித்துக்‌ 
கொண்டு சேதுபதியின்‌ பேரில்‌ போயிறங்னெ தில்‌ அவ்விடத்தில்‌ அநேக 
சண்டை செய்து சேதுபதிக்கு நிர்வாக மில்லாமல்‌ ராமேசுரத்அக்குப்‌ போய்‌ 
விட்டார்‌. அப்போது சாமேசுரத்துக்குப்‌ போய்ச்‌ சேதுவணையுங்‌ கட்டு 
விச்சுச்‌ சேதுபதியையுங்‌ கைப்பிடியாகப்‌ பிடித்‌ அக்கொண்டு வந்ததில்‌, அப்‌ 
போது ரெங்கன. நாயக்கர்‌ ரொம்பவும்‌ பிரயாசைப்பட்டுச்‌ சேதுபதியைக்‌ 
கைப்பிடியாய்ச்‌ சிக்கும்படிக்குச்‌ செய்ததினாலே, கர்த்தாக்கள்‌ ரெங்கன 
நாயக்கரைப்‌ பார்த்து நீ குமாரவர்க்கமான இனாலே அரமனைக்‌ காரியத்தில்‌ 
ரொம்பவும்‌ பிரயாசைப்படுறொ யென்று ரொம்பவுஞ்‌ FRC தாஷப்பட்டு. உடு 
கரையுஞ்‌ செய்து ஊருக்குப்‌ போகச்சொல்லி உ Aray செய்‌ தார்கள்‌. 


D m 


e 
ஷி. 


a A உ ௫ 


KT Or டே மே MO e 


ஹே 


10 


அனுபந்தம்‌--111 
516—1916 
சகாத்தம்‌ கடுர௬ு௰உன்‌ மேல்‌ செல்லா நின்‌ 2.கொல்லம்‌ 


அ௱மசுளு PHP ணாயகத்து வர்ஷரிது அவணிமீ” ௩௰௧உ 
5 


க்ருஷ்ண பக்ஷத்‌_ நு ஊகாஉளியும்‌ OF வாஸரமும்‌ சுபயோக சுப க 
ரணமும்‌ பெற்ற புகர்வஸு நக்ஷத்குரத்து நாள்‌ வயித்தியப்ப அய்யருக்கும்‌ 
இராமப்ப அய்யருக்கும்‌ க்ருஷ்ணப்ப அய்யருக்கும்‌ புண்ணியமா 


க க்ருஷ்ணப்ப அய்யர்‌ செய்வித்த திருப்பணி 0ா௩மமஸ்‌ து 


ஊர : பாப்பாங்குளம்‌ 


இடம்‌ : ராமசுவாமி கோயிலின்‌ முன்வாசலில்‌ வலதுபக்கத்தில்‌ 


இரண்டாம்‌ பிராகாரத்தில்‌ ழைச்சுவர்‌, 


517—1916 
sar Gol தடுரசுமிஉன்‌ மேல்‌ செல்லா .நின்‌ 

ற கொல்லம்‌ அ௮௱௰௫ளு விக்கிரம நெ) ஆ 

iS உ௰௩ உ YW பக்ஷத்து பவுற்ணையும்‌ 
புதவாமமும்‌ சுபயோக சுவகரணமும்‌ 
பெற்ற ஸ்சாவண erpa RI ig காள்‌ கிருஷ்ணப்ப அ 
ய்யர்‌ புண்ணியமாக செய்வித்த திருப்பணி 


ஊர்‌ : பாப்பாங்குளம்‌ 


இடம்‌: ராமசுவாமி கோயில்‌ முன்வாசலின்‌: இட பக்கத்தில்‌ 
அன்‌ ஆட்‌ 


இரண்டாம்‌ பிராகாரத்தின்‌ ”ழைச்சுவர்‌. 


519—1916 
von ng விக்கேசாய (௩ம : ) 
சகாத்தம்‌ கடுஈசும்‌ ன மேல்‌ செ 
ல்லா நின்ற கொல்லம்‌ ANDR 
ஞு வெகுதானியஷூ வைகாசிமீ 
DA a பூவ LI Tah B D இசமியம்‌ 
சுக்றெ வாரமும்‌ சுபயோக சுப 
கரணமும்‌ பெற்ற அத்த BHPSIS 
g நாள்‌ சுவாமி சவசயிலனாத சுவ 
ரமி உளாபூசை அபிஷேக கட்டளை 
ராத்திரிக்‌ கட்டளைக்கும்‌ திருப்பணி 
10 


74 


11 க்குமாக அன்பூர்‌ பூவன்‌ குறிச்சிய 

12 ரன்‌ பொதுக்குள த்துக்‌ கீழ்கடை 

18 க்‌ கொம்பில்‌ குடியேறியிருக்கி 

14 யிருக்கிற பேர்களுக்குக்‌ கல்வெட்டி 
15 நாட்டிக்‌ குடுத்தபடி: முள்ளி காட்டு 
16 வடமேல்‌ பிடாகை அன்பூர்‌ ஆம்‌ 

17 வார்‌ குறிச்சி சாலையி (ல்‌) கிருட்டினாபு 
18 ரம்‌ கடையம்‌ உள்ளிட்ட நாட்டவ(ரெ 
19 ரம்‌ நாகைய விசுவனாத காயக்‌ 

20 க(ர)சய்யன்‌ இருமலை நாயக்க ரய்‌ 

21 ய னவர்களுக்குப்‌ புண்ணிய மாகவும்‌ 
92 வயித்தி யப்பய்ய சாமப்பய யரவர்களு 
28 க்குப்‌ புண்ணிய மாகவும்‌ இட்டினப்ப 
24 ய்ய ரவர்களுக்குப்‌ புண்ணிய மாகவும்‌ 
25 கல்வெட்டி காட்டிக்‌ குடுத்ததுக்கு 

26 எல்கை யாவது ளே எல்கை கரவேரி 
21 ச்‌ கூத்தன்‌ குளத்தில்‌ நக்கலுக்கு 

28 மேக்கு தென்னெல்கை இழக்கில 

29 காத்துக்கு வடக்கு மேல்‌ எல்கை ம 
80 காதேவர்‌ ஈஞ்சைக்கும்‌ பொதுக்கு 

81 எத்துக்கும்‌ இழக்கு வட எல்கை 4G 
92 ம்‌ பறம வயலுக்கும்‌ பொதுக்குளம்‌ 
33 மறுகாலுக்குக்‌ தெற்க்கு ஆக இன்னா 
84 ன்‌ கெல்கைக்‌ குள்பட்ட நிலத்தில்‌ 

35 யாதொருவர்‌ வீடு கெட்டிக்‌ குடியிரு 
86 . ந்த பேர்களுக்‌ குண்டான (ஏற்பா)டு 
81 காருக்கு நஈலுபணமும்‌ ( ) ௪ பண 
88 மும்‌ தலைச்சிமை மண்வெட்டிக்‌ கா 

89 ருக்கு சனத்துக்கு ௬,,..பணமு.... 

ஊர்‌ : மேலாம்பூர்‌ 


இடம்‌ : குளத்துக்கு அருகிலுள்ள ஒருகல்‌ 


521—1916 


1 அ௱உ௰௩ளூ கார்த்திகை மாஸம்‌ ௨௰௨௨ ல்‌ இராமப்ப அய்யன்‌ 
காலத்தில்‌ பரதேச 


2 சோறு விளாமல்‌ நடந்து.து, சொக்கலிங்க னாயக்கரையுள்‌ காலத்தில்‌ 


w N = 


11 


12 


75 


அஞ்சாறு காள்‌ விழுந்து இருந்துது. அதை இசகுனாதகரி தவசி 


சொக்கலி 
ங்க னாயக்க ரையனோடே போய்‌ சொல்லிப்‌ பரதேசி 
சோறு கட்டளை இடுவிச்சு 
கொண்டு வந்தார்‌, இற்தச்‌ சோறு பன்னிரண்டுபடி சோறும்‌ நடக்கும்படி 
துருவிக்கிகம்‌ 
பண்ணின பேர்கள்‌ கங்கைக்‌ கரையில்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்ற 
தோஷத்தில்‌ போவாரா 
கவும்‌ 
ஊர்‌: சிவசைலம்‌ 


இடம்‌ : இிவசைலேஸ்வரர்‌ கோயிலின்‌ கோபுரம்‌, 


அணுபந்தம்‌--137 7 
நீட்டு. 
இருமலை நாயக்கர்‌ படை கொண்வெந்க ஏஅவாய்‌ ௮-ம்‌ ஆண்டு 
கார்‌ தரிசு விழுந்து பசானம்‌ பயிர்‌ ஏற்றுவான்‌ காலப்‌ பிற்‌ பாடாழ்கை 
கொண்டு மணவாரியும்‌ சம்பாவும்‌ அதிக்கரொவியும்‌ விதைச்சு புழுக்‌ 
கோளாய்ப்போகை 
கொண்டும்‌ போதரவு இல்லாழ்கை கொண்டும்‌ நாட்டிது நோவு 
.. கொம்பிலம்‌ ஒண்டாயி 
மங்கல முதல்‌ மணக்குடி வளை பெரும்பற்று தளிச்சங்கேதம்‌ 
உள்ப்பட்ட காட்டார்‌ 
கல்குளத்து நாம்‌ இரிக்கன்ற இடத்து வந்து தங்கடம்‌ பறகையில்‌ 
௮-ம்‌ ௫ பிசானம்‌ ஒருபூ மேல்வாரம்‌ வேண்டாமென்று 
பசான மேல்வாரமாய்‌ அளக்குமாறும்‌ செயிக இது. Amd- ல்‌ 
மாசி மாசம்‌ 
௨௰௨-ம்‌ தியதி கல்பித்தமைக்கு இவ்வகைப்படியே மங்கல முதல்‌ 
மணக்குடி 
வரை பெரும்பற்றுத்தளி சங்கேதம்‌ உள்ப்பட, பசானம்‌ மேல்வாரமாக 
அளக்குமாஅம்‌ சல்பிச்சு 
இச்செயிதி சொல்லி நாஞ்சிகாட்டு மங்கலம்‌ முதல்‌ மணக்குடி வரை 
பெரும்‌ பற்று தளிச்சங்கேதம்‌ 
உள்ப்பட வடவகை தென்வி தி நாட்டாருக்கு நீட்டு எழுதிவிடுக என்று 
திருவுள்ள மாய நீட்டு, 
(முதலியார்‌ ஓலைகள்‌ 82, பக்‌, 59) 


76 


அனுபந்தம்‌- 
'தாம்பிரசாசனம்‌ 
ஸ்வஸ்திஸ்ரீ சாஜாஇராஜன்‌, சாஜபரமேஸ்வரன்‌, ராஜமார்த்தாண்டன, 
சாஜரசாண்பைன்‌, ராஜதேசமி, ராஜராமகேசரி மன்னர்‌ மண்ட'லேஸவரன 
அஷ்டநிக்ரக சிஷ்டபரிபாலனம்‌ செய்யும்‌ மகுட மனமது சகட சுத்த 
விருதுஷட்ட திஷ்ட்டூச மீகாஷட்ட DETT ENET, விகுடமிடு மருவலர்கள்‌ 
மகுடமுடி  இருவிழ விருதுகங்கணம்‌ கட்டும்‌ வீரப்ரதாபன்‌, மும்‌ 
முறசசையும்‌ முத்தமிழ்‌ வினோதன்‌, தவநெறியுள்ளவன்‌, ௪த்தியவாசகன, 
வெகெறிகளைக்க இருகிற௮ுமிட்டவன்‌, சொக்கநாதருக்கு முக்கியகுணவான்‌, 
கச்டியிலதிபன்‌, உச்சதபோஜன்‌, அச்சுத அரியின்‌ : மெச்சியபாலன்‌, 
வங்ககொராயணன்‌, மருவலர்கள்‌ கண்டன்‌, 


ஸ்ரீமது கச்சித்‌ இருமலைகாயக்கரவர்கள்‌ தளவாயாகய ம-௱-௱- ஸ்ரீ சாமப்‌ 
பய்யர்‌ அவர்கள்‌ சாலியவாசன சகாப்தம்‌ 1366 கலியுகசகாப்தம்‌ 4518-56 
மேல்‌ செல்லாநின்ற ஸ்ரீமுகவருஷம்‌ தை-மீ 16-௩ பூர்வபக்ஷம்‌ சப்தமியும்‌ 
சோகணி கக்ஷத்திரமும்‌ சோமவாரமும்‌ சுபகாமயோகமும்‌ பத்திரவா 
கரணமும்‌ பெற்ற சுபதினத்தில்‌ தாம்பூரசாசனபட்டயம்‌ பிரப்பிவைத்த 
படி தாம்பூரசாசனமாவது :--- ஸ்ரீ தெண்டாயுதக்‌ கடவுளாருக்கு MA 
பந்தனம்‌ செய்துவைக்கும்‌ முன்னிலைக்க இந்தஸ்‌ கலம்‌ போகர்வாடையாய 
புலிப்பாணி பாத்திர சுவாமியார்‌ பூஜைசெய்து வந்தபடியினால இப்‌ பாது 
ராமப்ப அய்யர்‌ அவர்கள்‌ அவர்கையினாலே தீர்த்தப்பிரசாதம்‌ வாங்கக்கூடா 
தென்ற நினைத்து பாளையகாரரும்‌ சாமப்ப அய்யர்‌ அவர்களும்‌ புலிப்பாணி | 
பாத்திர சுவாமிகள்‌ மனது சம்மதப்படுத்தி அவருடைய பூஜை மிறாசுக்கு 
குமாஸ்தாவாக பூசைபரிசாரகத்துக்கும்‌ கொங்குதேச த்‌ இலிருந்து கொடுமுடி 
சரஸ்வதி அய்யன்‌ 1, மருதூர்‌ தம்பாவையன்‌ 3, நாட்டார அய்யன்‌ கோவில்‌ 
சுப்பய்யன்‌ 3, கரூர்‌ முத்தய்யன்‌ 4, கடம்பர்‌ கோவில்‌ ௮௫லாண்டைய்யன்‌ 5 
இவர்களை பாளையக்கரரர்‌ அவர்கள்‌ வரவளைத்‌தக்‌ கொடிமுடி சரஸ்வதி அய்‌ 
யனை குருக்களாகவும்‌, மைத்‌ தகால்வரை பூசைப்பரிசாரகம்‌ நம்பிமார்களாகவும்‌ 
நியமித்து பூர்வாபூர்வமாய்‌ தெண்டாயுதக்கடவுளாருக்கு பூஜைகள்‌ செய்‌. 
கொண்டுவந்த புலிப்பாணி பாத்திர உடையாருக்கு தெண்டாயுதபாணிக்‌ 
கடவுளாருக்கு அபிஷேகமாகி நம்பிமார்களுக்கு வரப்பட்ட நிர்மால்யம்‌ 
சொர்ணபுஷ்பங்களில்‌ காலப்பங்கு கொடுத அவரும்படியாயும்‌, மூலஸ்தான 
மாகிய துர்க்கையம்மன்‌ மரகதலிக்கம்‌ வலம்புரிச்சங்கு முதலாயெ வாலை 
புவனை திரிபுரைககும்‌ பூசனைசெய்துகொண்டு ஈவசாத்திரி பூசையும்‌ செய்து 
பிரதமை முதல்‌ தசமி வரையில்‌ மூணு பட்டுப்பரிவட்டமும்‌ கட்டிக்கொண்டு 
கலேவதா மரியாதைகளுடன்‌ அம்புபோட்டுக்கொண்டு வ GA pgh 
பண்டாரங்கள்‌, இருபத்திகானுபேர்களும்‌ மாஐூல்‌ வழக்கப்படிக்‌க இரு 
மஞ்சனம்‌, மாலை சந்தனம்‌, வில்வம்வகையறா பள்ளியறை கட்டியம்‌ ஓதுவார்‌, 


கந்தப்புசாணம்‌, திருப்புகழ்‌, இருவலகு, ச௪ட்டக்கால்‌, தூபக்கால்‌, 
பரிவட்டம்‌ துவைக்றெ து, கொல்லச்‌ 2சவகம்‌, உபய திருமஞ்சனம்‌ வகையமு 
கட்டளை இதுமுதலானதெல்லாம்‌ எண்ணெனைக்கும்‌ மாமூலாய்‌ பண்டார 
களைப்‌ பணிவிடை செய்‌.துகொண்டுவரும்படியாய்‌ கட்டளையிட்டிருக்கிறோம்‌, 
பூர்வாபூர்வமாய்‌ இக்தஸ்‌ கலம்‌ புலிப்பாணி UTS EI உடையாரைச்சார்க்தது. 
சிவப்பிசாமணாள்‌ ஐந்துபேர்கருக்கும்‌ இது சாரணஸ்‌ தலமானபடியால்‌ 
விருமகம்பி விசயகம்பி வாலகம்பி கோசலகம்பி என்று நாமகரணமிட்டு 
கொடுமுடி சரஸ்வதி அய்யனை கலசஸ்தாபிதம்‌ தவரமுஜபண்டி தர்‌ என்றும்‌ 
காரணப்பெயரிட்டு காயாசம்‌ பஞ்சகொத்துதாவடமும்‌ கொடுத்து நன்மை 
தன்மைகளில்‌ புலிப்பாணிபா த்திர உடையார்‌ ஆதினதீஅக்கு நடக்கிற 
அ அுகால்பிடம்‌ HDS aS மரியா தகளில்‌ சில மரியா தயும்‌, கொடுமுடி 
குருக்களுக்குக்‌ கொடுத்து சுவாமி காரியங்களில்‌ யாதொரு விச்சின்னம்‌ 
வராதபடிக்கு புலிப்பாணி பாத்திர உடையாருக்கு முன்பாக பண்டார 
களையும்‌ ஈம்பிமார்களையும்‌ வரவளைத்து நம்பிக்கை வாங்கிக்கொடுத்து 
இவர்களுக்கும்‌ கோவில்‌ வேலைக்காரர்களுக்கும புலிப்பாணி பாத்திர 
உடையாரை மேல்விசாரணை செய்துகொண்வெரும்படிக்கும்‌ சுவாமி 
நிவேதனம்‌ புண்யாலாசனம்‌ பிருமணாளை க்கொண்டு செய்‌ வரும்படி. யாயும்‌, 
ஈவருத்திரி பூஜைக்காக புலிப்பாணி பாத்திர உடையாருக்கு இருபக்திகாலு 
பொன்னும்‌ பனிரண்டு சலகை நெல்லும்‌ அதற்குவேண்டி௰ ஜாமான்‌ கராம்‌ 
கோவிலில்‌ இருந்து கொடுத்‌தவரும்படியும்‌ திட்டம்‌ செய்திருக்கிறோம்‌, 
மலைக்கோவிலில்‌ அம்மனுக்குச்‌ சாத்துபடிக்கு பரிவட்டமும்‌, ஊர்க்கொவிலில்‌ 
அம்மனுக்குச்‌ சாத்துப்படிக்கு பாவாடை பட்கெள்‌, அஸ்மானகிரி, 
குத்துவிளக்கு, சரவிளக்கு மணி, தட்டம்‌, தீபமுஸ்திதிகள்‌ கொடுத்து 
அம்புபோட்ட பிறகு வாங்கிக்கொள்ளுகிறது: இந்தப்பிரகாரம்‌ எண்‌ 
ணெண்ணைக்கும்‌ சந்திராள்‌ சூரியான்‌ கல்லுங்காவேரி புல்லும்பூமியும்‌ 
உள்ளவரைக்கும்‌ நடந்துவரும்படியாய்‌ கட்டளையிட்டிருக்கறோம்‌, இந்த 
தர்மத்திற்கு யாதாமொருவர்‌ வாக்குச்சகாயம்‌ மனச்சகாயம்‌ சரீ TESTUL 
௮ர்க்சசகாயம்‌ பண்ணினபேர்களுக்கு காசியில்‌ கெங்கைக்கரையிலே கோடி 
சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணின பூசாபலத்தைப்‌ பெறுவார்களாகவும்‌, 
இதற்கு விகாதம்‌ பண்ணினபேர்கள்‌ கெங்கைக்கசையிலே காசாம்பசுவைக்‌ 


கொன்ற தோஷத்தில்‌ போவார்களாகவும்‌, 
இந்தப்படிக்கி எழுதின கண்மை பழனியில்‌ கந்தசாமி ஆசாரி. 


` VE BLILIO GE) LOEN- NT =M = 
é ழி 


தளவாய்‌ ராமப்ப அய்யர்‌ அவர்கள்‌ (மூகர்‌.) 








oe 


* இக்தச்‌ சாசனத்தில்‌ கொடுத்துள்ள காலம்‌ பிமை. ஆதலால்‌ இத போலிச்‌ 
சாசனம்‌ என்று தோன்றுகிறது, 


78 
அனுபந்தம்‌-- VI 
இரவிக்குட்டிப்பிள்ளை போர்‌ 


விருத்தம்‌ 
1. பண்டுபோல்‌ வஞ்சி வேந்தர்‌ பண்புடன்‌ கல்க்குள தீதில்‌ 
அ௮ண்டர்கோ மானைப்‌ பொற்றி அவனியாண்‌ டிருக்குகாளில்‌ 
இண்டாடி ராமப்பய்யன்‌ சேனைகள்‌ தட்டழிக்து 


இண்டுசேர்‌ பணகுடியில்‌ இருந்துசே கரித்தார்‌ தாமே. 
வேறு 
[இராமப்பய்யன்‌ படை திரட்டிகிற்க, வஞ்சிமன்னர்‌ ஆலோசனை செய்தல்‌ | 


2. வந்த படையுட பெருப்ப மெல்லாம்‌ l 
மன்னவனே சொல்லத்‌ தொலையாது ; 
முந்திச்‌ கலைராம னுடன்‌ பொருத 
முகில்‌ வெள்ளச்‌ சேனை இதுக்கையோ? 
இந்தத்‌ திருப்பது சாரர்‌ தொட்டு 
ஏற்க வடசேரி மட்டும்‌ படை 
தந்‌ திப்‌ படையோடே குதிரைப்‌ படை 
தக்க காலாளும்‌ பரந்து நிற்க, 


3, எண்ணத்‌ தொலையாத அமைமக்களும்‌ 
எழுபத்திரண்டு பாளையக்காரரும்‌ 
இண்ணத்துடன்‌ வந்திருக்கு நாளில்‌, 
சேரமானைக்‌ கண்டடி தொழுதார்‌. 
நண்ணும்‌ புகழ்கொண்ட இளவரசர்‌ 
நாடி அமசரும்‌ திருவுள்ளமாய்‌ : 
கண்‌ ணுமணியே போல்‌ இளவரசர்‌ 
- காவல ரோடே திருவுள்ளமாய்‌ : 


4, எட்டு விட்டிலுள்ள படை பண்டாரம்‌ 
 இடத்தற மாதேவன்‌ பேர்கொண்டானும்‌ 
ஒத்துத்‌ இரண்டங்கே கூடியொன்றாய்‌ 


உதய புரிக்கிரிக்‌ கோட்டை கொண்டார்‌, 


5. மாற்றா னெதிர்வந்து பொருவ தல்லால்‌ 
மாபாவி யவனோடே எதிர்ப்பதண்டோ ? 
முற்று மொருவாரஞுக்‌ கொடுப்பையானால்‌ 
முழுது மொருபடை கண்ட றியோம்‌, 


79 


6. உற்ற புவியும்‌ காலாளும்‌ 
உங்கள்‌ வசங்காணும்‌, மந்திரியே! 
வெற்றி ஈமக்கொன்று மிகவேண்டாம்‌; 
வேண்டும்‌ படையுண்டு புலியூரில்‌ : 
பத்தியுடன்‌ சென்றங்‌ கிருப்பதுக்குப்‌ 
பாளையங்கள்‌ நன்றாய்ச்‌ சேகரித்தார்‌. 


வேறு 
[ வஞ்சமன்னரின்‌ மந்திரிமார்கள்‌ சிலர்‌ உள்ளாலோசனை செய்தல்‌ | 


7. பாளையங்கள்‌ புலியூர்க்குறிச்சியில்‌ 
பாரரசர்‌ பரிகலத்தோ ரெல்லாம்‌ 
வேளையத டன்‌ காமங்‌ இருக்கவே, 
F வேந்தர்‌ மந்திரி மார்களில்‌ ஏழுபேர்‌ 
“ காளைப்‌ போருண்ட அக்கினி எப்படி 
நாமள்‌ ஏழு2பர்‌ ஒன்றாகக்‌ கூடியே 
சாளையங்கள்‌ வாராமல்‌ நிருவித அச்‌ 
சமுசாரித்‌ தொருமொழி கொள்ளுவோம்‌. 


5, என்று சங்குக்‌ கொடிவீ ரன்‌ கேசவன்‌ 
ur ஏற்ற வீட்டினில்‌ எல்லோருங்‌ கூடியே 
வென்றி யாலே திருமலை நாயக்கன்‌ 
வேலய்யன்போல்‌ ஒருஅரை சன்கவும்‌ 


கொன்றல்‌ லாமலே சாமப்பய்‌ யன்ஈம்மைக்‌ 


கோட்டைக்குள்ளே இருக்கவும்‌ ஒட்டானே 


9. எல்லா பேருமிதுக்‌ கெப்படிப்‌ பு தீதியென்‌ 

றெண்ணி யெண்ணி விசாரித்துக்‌ கொள்ளுவோம்‌ ; 
வல்லவ ணிரவிக்‌ குட்டிப்பிளளையை 

மாற்றான்‌ போரில்‌ இறக்கிக்‌ கொடுப்பமே ; 
நில்லா மல்ப்பின்‌ னணிவிட்டு வாக்கயே 

நிற்கும்‌ போதில்‌ குதிரைப்‌ படைவந்து 
சல்லியமாய்‌ வளைந்‌ தகொண்டு பிள்ளையை 

தலையையங்‌ கொடுபோனால்‌ படையில்லை. 


10. இந்தச்‌ செய்திக்குள்‌ ளோலை எழுதியே 
இராமப்‌ பய்யனுக்கே கொடுத்துவிட்டார்‌. 
விந்தை யாலிந்தக்‌ காரியம்‌ ஆமல்லோ 
வேந்தர்‌ தானும்‌ அறிய வொண்ணா அகாண்‌, 


80 


சந்தை அந்த மொழிகேட்‌ டடக்கியே 
திட்டென முகங்காட்டப்‌ புறப்பட்டார்‌ ; 
Ub BR. எல்லோரும்‌ ஒருமித்து 
மன்னவரைச்‌ சென்று முகங்காட்டினார்‌. 
Li. எந்தன்‌ மந்‌இிரிமாசே அழைக்கல்லோ 


இராமப்பய்யன்‌ படைக்காக வாருனே ; 


ல்‌ 
wo 


கோட்டைதன்னை அடை ததிருந்தாஅுமே 
கூன்ற தேசத்தை நிற்தூளி யாக்குவான்‌ ; 
வாட்டமில்லா வடுகப்‌ படையொடே 
மக்‌ திரிமாரே நீங்கள்‌ எல்லாபேரும்‌ 
சேட்ட மாகவே கட்டிச்‌ சமைந்தல்லோ 
செல்லவேணும்‌ இடங்கை வலங்கைக்கே, 
13, நாணயத்‌ தால்‌ இடங்கை வலங்கைக்கு 


நரமள்‌ செல்லுவோம்‌ நெற்றிக்கைக்‌ காளில்லை. 


| உள்ளாலோசனை யறியா அ இரவி நெற்றிக்கைக்குப்போக உடன்படுதல்‌ | 
14, என்று மந்திரிமார்கள்‌ உரைத்திட 
ெொவிப்‌ பிள்ளையும்‌ கானே சொல்லுவார்‌ : 
சொன்ன நெற்றிக்கை தன்னிலே நான்போழறேன 
அங்க வஞ்சிக்‌ கரையா எனச்‌ சொல, 
15. சேரமானைச்‌ தொழுது விடைகொண்டு 
சிறந்த மந்திரி மார்கள்‌ திரும்பினார்‌. 
வார மானவர்‌ தங்கள்‌ தங்கள்‌ விட்டில்‌ 
வந்திருக்‌ தாரே சிந்தைக்‌ களிப்பொடே ; 
வீர சூரன்‌' இடக்கறத்‌ தேவனும்‌ 
வெற்றியான மடத்தி லிருக்கல்லோ ; 
ஏரிளம்‌ பயில்‌ மார்த்தாண்ட வர்மரும்‌ 
இணங்குங்‌ கோவிக்கல்‌ தன்னில்‌ இருந்தாரே. 
விருத்தம்‌ 
16. இருக்தபோ இவர்க ளெல்லாம்‌ எழுத்துமுன்‌ கொடுத்தவிட்டுத்‌ 
திருந்தவே ஒலைதன்னைச்‌ சென்று மய்யன்‌ கையில்‌ 
பொருந்தவே கொடுத்தா னோட்டன்‌ புகழ்பெற்ற கணக்கர்‌ வாங்த 
வருத்தமாய இந்தஓலை வாசகம்‌ உரைக்க லுற்றான்‌ : 
த்‌  உரத்தினால்‌ நாங்க ளெல்லாம்‌ உதிக்குமுன்‌ படைக்கு வாறோம்‌ 
பொருத்தமாய்‌ நெற்றிக்‌ கைக்குப்‌ பொரவாற துரையை நீங்கள்‌ 
வீருப்பமாய்‌ வாளைக்கொண்டு விரைவுடன்‌ சதியதாகத்‌ 
திருத்தமாய்த்‌ தலையைக்‌ கொண்டு S4@utr போவீமென்றார்‌, 


18, 


19, 


51 


வேறு 


[இரவியின்‌ தாயார்‌ கனவு காணுதலும்‌, அவரைப்‌ போர்க்குச 
செல்லவேண்டாமென்று தடுத்தலும்‌ | 


என்ற வார்த்தை கேட்ட போதே 
இராமய்யனும்‌ மனமழெர்‌ த 
நன்றெனவே அங்கிருக்க 
நல்ல அரை இரவிப்பிள்ளை 
அன்ற படை புதப்படுமுன்‌ ” 
அவருடைய தாயாரும்‌ 
கன்றி மனங்‌ கலங்டெவே 


கனவுகண்டாள அன்றிரவு. 


இரவுவிடிக்‌ தெழுந்திருந்து 


எல்லோரும்‌ உண்டெொருக்கெ 


. பொருவதுக்குத்‌ தமைகளெேல்லாம்‌ 


20, 


21, 


29, 


போர்க்கோலஞ்‌ சமைந்தனசாம்‌ 
கருணையற்ற பரிகலத்தோர்‌ 
கட்டிச்‌ சமைந்தவர்கள்‌ வாறார்‌ 


தெருவீதி தன்னிலவர்‌ 


சேகசமாய்‌ நின்‌ நிடவும்‌ 


மல்லாரறாும்‌ இண்புசத்தோன்‌ 
மாதாவும்‌ ஏதுசொல்வார்‌ 
எல்லாரும்‌ படைக்காக 
எழுந்தருளி வாதஅக்குப்‌ 
பொல்லாத காரியங்காண்‌ 
போர்வேந்தா நேற்றிரவு 
வல்லாத கனவு கண்டேன்‌ ' 


வரும்‌ பலங்கள்‌ எப்படியோ? 


என்மகனே என இரவி 


இன்று படை போகவேண்டா ம்‌. 
கன்மவினை பொல்லாது | 


sila ilo சொப்பனங்கேள * 


வாதுக்கல்‌ நீராழி 
வரம்பிடிந்‌து விழவுங்‌ எண்டேன்‌, 


தாதுற்ற பூங்குழலாள்‌ 
தலைவிரித்து நின்றிடவும்‌ 


24, 


25. 


26, 


27. 


28. 


29. 


62 


மோதித்‌ தலைசாய்த்து 
முறைவிளி கொண்டிடவும்‌ 
சாதித்த வாணுதலாள்‌ 
தக்ககுமல்‌ ௮லோலம்‌, 
ஆலமரம்‌ மூட்டோடே 
அடிஈசண்டு விழுந்திடவும்‌ 
பாலிலைமேல்‌ பள்ளிகொண்ட 
_ பச்சைமுகில்‌ வருணருட 
நீலநிற மேனி யெல்லாம்‌ 
நீர்விசர்ப்புச்‌ கிக்திடவும்‌. 
கோலவிழி கனல்சொரிந்து 
கூந்தலதிற்‌ பற்றிடவும்‌ 
கொந்தலரும்‌ இலங்கமதில்‌ 
கூவையிருர்‌ தழுதிடவும்‌ 
விந்தையுள்ள நம்பியற்கு: 
விரலாழி முரிந்திடவும்‌ ' 
சந்தமுள்ள தண்டியலில்‌ 
தார்வேந்தர்‌ எழுந்தருளச்‌ 
சுக்தரஞ்சேர்‌ கொம்பிரண்டும்‌ 


அண்டமிடக்‌ கண்டேனான்‌, 


. கூவையிருந்‌ தழுவதெல்லாம்‌ 


கூற்றுவன்காண்‌, என்னிசவி 
கூற்றுவனோ ? மாற்றானோ ? 

கொல்லவந்த ௪த்தருவோ ? 
பந்தியிலே கட்டிநின்‌ ற 

பரியினோடு தண்டுவெட்டிப்‌ 
புந்தியினால்‌ உள்புகுந்து 

£ மறவர்கொடு போகக்கண்டேன்‌. 

திரளானை கூட்டமிட்டுச்‌ 

சிங்கம்பற்றிக்‌ கொல்லக்கண்டேன்‌ i 
ஒருபுலியை ஆட்டுத்திரள்‌ 

ஓஅங்கிப்பற்றிக்‌ கொல்லக்கண்டேன்‌, 
கல்க்குள தீதில்‌ மகாதேவர்‌ 

கடியதொரு திருநாளில்‌ 
ஆருந்‌ திருநாளில்‌ : 

அவுணர்கழு ஏறக்கண்டேன்‌ ; 


83 


ஏழாந்‌ திருநாளில்‌ 
எருஅமேலே ஈடந்திடுமாம்‌ ; 
எட்டாம்‌ இருகாளில்‌ தேர்‌ 
தட்டுமுட்டா யலங்கரித்தார்‌ ; 
ஒன்பதாம்‌ இருகாளில்‌ 
உடையவரும்‌ தேரேறி 
பத்தாம்‌ இருகாளில்‌ 


பவனிவரக்‌ கண்டேனான்‌. 


30. தேரோடி வலத்துவா தீ 
தென்னவனார்‌ பவனிவச, 
இருகீல கண்டருட 
தெற்குத்தெரு வீதியிலே 


31, கண்டவர்கள்‌ கொண்டாடக்‌ 
கதிர்மையுடன்‌ ஓடிவரும்‌ 

- வண்டிகாலும்‌ ஒருப்போலே 
வசங்கள அ தான்‌ திரிந்து 


32, இரிந்தவண்டி. தான்முறிந்து 
தேரினுட இருபுறமும்‌ 
பொருந்தியிடும்‌ அச்சுக்களும்‌ 
பொடுபொடென அந்நேரம்‌ 
99. நெரிந்திடவே பணிகளெல்லாம்‌ 
நெறுநெறெனவே தெறிக்க 
சரிந்திடவே தேது தான்‌ 
சாய்ந்து வரும்பொழு த 
34, தலையலங்காசம்‌ முறிந்து 
தாழிக்குடம்‌ உடையக்கண்டேன. 
அலைகடலில்‌ விட்ட உரு 
அடி௩கண்டு போயிடவும்‌ — 
விலைமதியா ஆபரணம்‌ 
மேலிருந்த நவமணிகள்‌ 
பலதுமொருப்‌ போலுகிர்ந்து 
பாழரகக்‌ கண்டேனான்‌. 
35. வென்றபுவி யாண்டதொரு 
விறல்வழுதி மன்னவரும்‌ . 
சென்றறிவிக்க விட்டிடுகில்‌ 
திருவுளங்கள்‌ தந்திடுவார்‌ 


84 


என்றுசொல்லியே விலகி 
இருந்திடவே காரியங்காண்‌. 
96. கண்டகனா அத்தனையும்‌ 
காவலரே பொல்லா த 
பொல்லாத கனாவுகண்டேன்‌ 
போகவேண்டாம்‌ நீர்படைக்கு. 
[ இரவியின்‌ மறுமொழி | 
37. தாயாரே, வாரும்‌ அம்மா 
தடுத்துமொழி சொல்லாதே 
எங்கேதான்‌ போனாலும்‌ 
எழுதினவிதி தப்பாது 
HASHES? வாறவினை 
இங்கிருந்தால்‌ வாராதோ 
வாறவிதி எங்கிருந்தால்‌ 
வந்திடுக்காண்‌. மாதாவே! 

38. மார்த்தாண்ட மன்னர்வஞ்சு 
மாராசர்‌ இந்நாளில்‌ 
காத்தாண்ட புவியிலுள்ளோர்‌ 
காவலவர்‌ மந்திரிமார்‌. 

சேர்த்தாண்ட. கரிபரியும்‌ 
சேகுவர்கள்‌ உடன்‌்கூட்டி 
மார்த்தாண்டப்‌ பிளளையண்ணர்‌ 
மாமனல்லோ படைபோருர்‌, 
39, மாமனுட படைப்போரை 
. மாதாவே நானும்‌ பார்த்து வாறேன்‌ 
காமனைக்‌ கண்ணா லெரித்த 
O கங்காளர்‌ தம்மாணே 
நாமொருகாள்‌ விடுவதில்லை 
நல்லவகெப்‌ படைக்கு | 
சோமகுலத்‌ தருளாலே 
ர அரத்திடுவேன்‌, தாயாரே ! 
[இரவியின்‌ மனைவியிடம்‌ தாயார்‌ கூறுதல்‌] ' 
40. தாயார்‌ சொல்‌ முசியாமல்‌ (அந்தத்‌) 
தார்குழலை ஏவி விட்டாள்‌ 
மாயமதால்‌ படை யெடுத்து 
வந்திருக்கும்‌ ஐயனுடன்‌ 
ஓயனுடன்‌ பொருவ தக்கு 
ஆணழகன்‌ படையபோருர்‌, 


85 


41. வாடியெந்தன்‌ பூங்குழலே 
மாமது.ர மொழியாளே 
தேடியவர்‌ கொண்டாடும்‌ 
தேன்மொழியே எக்காளும்‌ 
பேடியொன்‌ று மில்லாமல்‌ 
பெரியதுசை வன்னியரும்‌ 
கூடி விடை... எகியடன்‌ 
கொற்றவனார்‌ படை Cura. 
[மனைவி இரவியிடஞ்‌ சென்று தடுத்தல்‌ | 
42, படைபோருர்‌ என்ற சத்தம்‌ 
பைந்கொடியாள கேட்டவுடன்‌ 
மடவார்கள்‌ முகம்நோக்கி 
மங்கை நல்லாள்‌ எதுசொல்வாள்‌ 
உடையவன்‌ தன்‌ கல்ப்பனையோ 
ஊழ்விகி இப்படியோ 
தடைவ செய்வேன்‌ இன்றிவரைத்‌ 


தக்கபடை Cura giS 


43.. விடுவதில்லை யென்று சொல்லி 

மெல்லியர்கள்‌ பணியணிர்கார்‌ 

கடுகடு அ விழிசிவந்து 
கனல்சொரியும்‌ அப்படியே 

சடுதியவள்‌ DAWASA 
தாதியர்கள்‌ தம்மோடே 

கெடுதிவரும்‌ என்று சொல்லிக்‌ 
கிஞ்சுகத்தின்‌ சிலம்புகொஞ்ச௪ 


44, கொஞ்சு லெம்பொலி ஈடையாள்‌ 
கொடியிடையாள்‌ புறப்படவே 
மிஞ்சுதன க குடமசைய 
மெல்லிகல்லாள்‌ அப்பொழுதே 
சஞ்சுகம்போலே நடந்து 
தாதியர்கள்‌ தம்மோடே 
வஞ்சியர்கள்‌ வந்து நின்று 
மந்திரியோ டேதுரைப்பாள்‌ : 
45. தங்களுடன்‌ சேர்ந்திருந்த 
தார்வேந்தர்க்‌ கனுகூலால்‌, 
பொண்களுடன்‌ இணைசேர்ந்த 


போர்வேந்தர்‌ நாயகமே ! 


46. 


47. 


48, 


49, 


50. 


86 
இங்களைப்போல்‌ அழகான 
செயல்வீரப்‌ பெருமாளே | 
மங்கை நல்லாள்‌ இங்கிருக்க 
மணவாளர்‌ படை போவார்களோ ? 
இந்து அதல்ப்‌ பெண்கொடியாள்‌ 
ஏந்திழையாள்‌ தனிச்சிருக்க, 
பந்துமுலை யாளிருக்கப்‌ 
படைபோகக்‌ காரணமேன? 
வெந்தமுள்ளார்‌ தான்விலக்க 
விடையேகக்‌ கூடாத 
அந்தமொழி தனையுசைத்து 
ஆயிழையும்‌ ஏஅசொல்வாள்‌ : 


| மனைவி தான்‌ கனாக்கண்டதை யுரைத்தல்‌] 


நேற்றிரவு பஞ்சணை மேல்‌ 
நி.ததிசையாய்‌ உறங்கையிலே 
பார்ததிருக்கச்‌ சனியன்‌ வந்து 


பர்த்‌தாவைக்கொடு போகக்கண்டேன்‌ ; 


காத்திருந்த சேவுகர்கள்‌ 
'கையிலுடை வாளுருவி 
நேர்த்தவர்கள்‌ தங்களிலே 
நிணமணியக்‌ கண்டேனான்‌, 
ஏனமுடன்‌. சரக்கமையில்‌ 
இருந்ததொரு கருவலங்கள்‌ 
கானவர்கள்‌ கொடுபோகக்‌ 
கண்டேனான்‌, என்அரையே | 
முன்வாயில்‌ முத்து Bitsy 
முந்தியில்‌ முடியக்கண்டேன்‌ ; 
பெர்ன்னினிற மெத்தையிலே 
புகையெழும்பக்‌ கண்டேனான்‌ 
என்னுடைய மக்கிலியம்‌ 
இழைபெருக விழவுங்‌ கண்டேன்‌ ; 
தன்னிட்டமாய்‌ நீர்கள த்தில்‌ 
தடுமாறி நிற்கக்கண்டேன்‌. 


3 


பொன்னு மூட்டிட்ட உடைவாளும்‌ 
புலித்தோல்ப்‌ பரிசையுமாய்த்‌ 

தன்னிட்டமாய்‌ நீர்கள த்தில்‌ 
தடுமாறி நிற்கக்கண்டேன்‌, 


87 


51. உடைவாளும்‌ பரிசையுமாய்‌ 
உக்கடத்தில்‌ சாடக்கண்டேன்‌. 
52. மந்திரிமார்‌ வளையக்கண்டேன்‌ ; 
மறவர்‌ வெட்டிக்‌ கொல்லக்கண்டேன்‌. 
53, கண்டிதமாய்‌ வடமலையில்‌ 
கடுப்பமதாய்‌ Cantat g 
மண்டிஒரு சேகரமாய்‌ 
மனைபுகுக்து கொல்லக்கண்டேன்‌. 
54. கண்டகனா அத்தனையும்‌ (என்னுடைய) 
காவலா பொல்லாது, 
55. பொல்லாத கனவுகண்டேன்‌ ; 
போகவேண்டாம்‌ நீர்படைக்கு, 
50. வென்றியுடன்‌ இணைசேர்ந்த 
மெய்ப்புடைய மந்திரியே ! 
இன்றுபடை போகாதே யென்று 
எந்திழையாள்‌ விலக்கிடுவாள்‌. 
[இரவியின்‌ மறுமொழியும்‌ உறுதிப்‌ பாடும்‌] 
51, அன்பி னுடனே விலக்கும்‌ | 
ஆயிழையாள்‌ முகம்‌ நோக்கி 
இன்ப முடன்‌ ஏது சொல்வார்‌ . 
இசவிப்‌ பிள்ளை அந்நேரம்‌ ; 
தன்பமுடன உலகை யாண்ட 
கார்வேந்தர்‌ அருளாலே 
என்‌ தரத்தில்‌ மக்‌ இரிமார்‌ 
எல்லோரும்‌ படை போருர்‌. 
58, இன்றுபடை போகா விட்டால்‌ 
இசவிகுலகத்‌ திழுக்கல்லவோ ? 
வென்‌ றிபுவி யாண்டதொரு 
விறல்‌ வழுதி மன்னவனே 
நன்றியுள்ள மந்திரிமார்‌ 
நல்லதொரு சேகுவர்கள்‌ 
இன்று என்னை ஈகையாசோ? 
ah திழையே ! எந்நாணாம்‌. 
௦9. எழுகடலுக்‌ கப்புறத்தே 
இரும்பகைக்குள்‌ இருக்காலும்‌, 
THB FHL Moras Sra 
இல்லையென்றால்‌ போவார்களோ ? 


88 


60. கலலறையுங்‌ கட்டிவைத்துக்‌ 
கல்லறைக்குள்‌ இருந்தாலும்‌, 
காலனுட அள்‌ வந்தால்‌ 
கண்டிலேன்‌ என்றால்‌ போவார்களோ ? 
61. saw தெல்லாம்‌ சொல்லுகிறேன்‌ 
நாயகமே ! விலக்காதே 
தொல்லை சொல்லக்‌ கூடாது 
தோகையரே வாறவிதி 
62. வாறவிதி எங்கிருந்தும்‌ 
வந்திடுங்காண்‌, மெல்லியசே ! 
போறவரை விலக்காதே, 
பொன்னினிய நிறத்தாளே | 
சீறிமொழி சொல்லாதே, 
பண்ணப்‌ ப்‌ ! போய்வாடி 
விருத்தம்‌ 
63. என்றுதான்‌ இரவிப்பிள்ளை இருவிழி சிவந்து சொல்லி ; 
கன்றியே மனது நொந்து காரிகை ௮ழுது விம்மி 
வென்‌ ஜியால்‌ நின்றாள்‌ ; அந்த மெல்லியல்‌ தன்னைநேரக்கி 
இன்‌ அமீர்‌ புறப்ப டென்று இருக்குமக்‌ Gerh தன்னில்‌. 
வேறு 
[தாயார்‌ மீண்டுக்‌ தடுத்தல்‌: இரவி நீராடுதல்‌ ] 
64. அந்த நேரம்‌ இரவிக்‌ குட்டிப்‌ பிள்ளே 
ஆல கால விழம்போலே கோவித்தார்‌; 
சந்தணம்‌ அரைக்கச்‌ செறுக்கன்‌ போகச்‌ 
சடுதி தன்னில்‌ அமிர்‌ தாகட்டும்‌ என்றார்‌, 
வெந்கெழுந்த உலையில்‌ மெழுகுபோல்‌ 
dors தோடியே தாயாரும்‌ ல்‌ அத்துலத்‌ 
நிந்தை நொந்து தளர்ந்தங்‌ குருகியே 
செல்வனே பட்ட பாடொன்று சொல்வன்‌ நான்‌, 
65. பாடு பட்டாலும்‌ என்னால்‌ முடியா; 
பைந்தொடி சொல்லைக்‌ கேளாமல்‌ போவாரோ? 
காடு வாழும்‌ அரசர்தற்‌ கல்ப்பனை 
66. கைய்ப்‌ Adi eas கழுது முறையிட்டே 
கண்ணமசே ! படைக்‌ இன்று போகாதே, 
அய்யன்‌ ஆணை படைபோூ லென்‌ துயர்‌ 
ஆறிடா தொரு போதும்‌ அடங்காது, 


07. 


65, 


69. 


70. 


12, 


18 


12 


89 


என்னழகா ! என்குடிக்‌ கமசே ! 
என்னழகா | என்னைச்‌ ௪இத்.து நீ போகாத. 
தன்வினையை அறியாமல்‌ பிள்ளையும்‌ 
சர்தோழ மாக நீராடச்‌ செனமாராம்‌, 
நீராடி. யுடன்‌ கரைதனில்‌ ஏறியே 
நீல கண்டா சரணெனத்‌ தொழுதார்‌, 
பாசப்‌ பட்ட மரத்தில்‌ இருந்தல்லோ 
பல்லி வந்து வலத்தோளி லே கிழ 
[பல்லி வலத்தோனில்‌ லிழுதலும்‌ இரவி திரும்ப நீ ராடுதலும்‌] 
கட்டம்‌ இங்ஙனே அல்லயோ ! லக்ஷணம்‌ | 
கண்ட தெல்லாம்‌ பிழை என்று பல்லீயைத 
கொட்ட நல்ல குதிபலம்‌ பொல்லா 
சோபை யாகத்‌ இழும்ப நீ சாடினார்‌, 
இரும்பச்‌ சென்று நீ சாடிய பிள்ளையும்‌ 
சிவனாசே ! சசணமெனச்‌ சொன்னார்‌. 
சுரும்பின்‌ மொழியாளே ! என்செல்வியே | 
காத்து சக்ஷிக்க வேணும்‌ என்‌ காயே! . 
பத்திரமா காளி சரண மென்று ` 
'பாரிலங்கம்‌ தனில்‌ புகுந்தார்‌ பிச்ளையும்‌, 
வேறு 
[பத்திரகாளியை வணக்கத்‌ துணை வேண்டுதல்‌ | 
நின்றார்‌ இலங்கந்‌ கண்ணில்‌ 
நீது தவறாத பிள்ளை 
நித்திய கல்யாண னொடு செல்லவே, தெய்வப்‌ 
பத்திர மாகாளித்‌ காயே! 
மன்று புகழ்‌ வாளிரவி 
இன்று படை போழேனம்மா : 
மனமத சான்‌ மெய்த்துக்‌ தா வேணுமே 
வந்து. னே காத்து எதிப்பாயே 
வாய்த்த தொரு பத்திரமா காளியே | 
சுந்தரி பசுங்செரியய | 
சூலி பத்ர மாகாளி | 
அடாந்து தாருகன வென்ற தாயே !ஈ 
சுவரி எனக்கு வந்து வாய்‌ அம்மா ! 
சென்று காடு மேவி வளர்‌ 
வஞ்சி பா.ரா சருமோ 


16. 


78, 


19. 


80. 


81, 


82. 


99. 


oo 


சீறிக்‌ கொண்டே அவாபிறஃகே வாறார்‌ 

இருமலை நா யச்கன்படை சோ 
ஒன்றாக வே இரண்டு 

வந்து கூளப்‌ பாசாயக்கள்‌ 

உண்டைகள்‌ பீரங்கி குழல்‌ வண்டியும்‌ 
சேனைபடை சூழ்ந்து வாற 

வஞ்சி பரசாசருமோ 
. செப்பும்புகழ்‌ மந்இரிமா சோடே 

A pi suw தோட்டிபொரு வானாய்‌ 
ஆனகுதி ஸை கீதிசளும்‌ 

சேகுவரு மாகச்‌ சென்று 

அய்யன்‌ சாமப்‌ பய்யனோ OL wre சடன்‌ 

ARCA தோட்டிபொரு மென்று 
தோட்டிபொரு மென்ற செய்தி : 

கேட்டுடனே மக்திரிமார்‌ 

சோபையான மன்னவர்கள்‌ னோடு 

அணிந்து வீரரென்றறிவித்‌ தாராம்‌, 
வாட்டவம்பு முதல்‌ கைக்கும்‌ 

மாடசேரி கைதனக்கும்‌ ' | 

வழிமேல்‌செறுத்துப்பொசப்‌ போறோம்‌. 

மன்னவரே நெற்றில்‌ சைக்கா னில்லை, 
அப்படி அவருரைக்க 

வஞ்சி ur சாசமரொடு 

ஆளில்‌ நெற்றிக்கைக்‌ கடியேன்‌ போயேன்‌ 

படை போக விடைதாரு மண்ணா | 
இப்படி மொழிகொடுக்தேன்‌ 

உன்னுட அருளினாலே 

இடர்க ளொன்‌ றும்‌ வாராமல்‌ சகூதிப்பாய்‌ 

ஈசுவரி யெனக்குகவ வேணுமே. 
அலங்காச மாய்ப்பொருது 

மீண்கொன்‌ வரும்பொழுது 

அன்னு தஙகக காலே eam கொண்டு 

அப்படி அடியுறைகள்‌ வைப்பன்‌ கான்‌, 
மலங்கா க வண்ணமிர்கத 

தாருக னோ டே பொருது 

வாள்க ரத்தில்‌ சூலமது கொண்டென்‌ 


வாயத்ததொரு பத்திரமா காளியே | 


91 


64, அனார்‌ இருகயனக்‌ 
தன்னிலே யுதித்தல்‌ செய்து 
அழகுடனே தாருகனை வென்ற தம்‌ 
அம்ம பத்திர காளியும்‌ நீ யல்லவோ | 
85. புரகரியே தாயே தேவி! 
அணைக்க வேணு மென்னை யென்று 
போற்றியே நடக்திரவிப்‌ பிள்ளையும்‌ 
புகழினொடு இருக்குமந்த நாளிலே 
86. இப்படி நினைந்து கொண்டு 
இரவிக்‌ குட்டிப்‌ பிளளை தானும்‌ 
இதமாகச செல்லுமந்த வேளையில்‌ 
காக.லுடன்‌ செறுக்க னங்கே செல்லவே 
வேறு 
| சக்தனக்கிண்ணம்‌ கவிழ்சலும்‌ இரவி சஞ்சலப்படு த லும்‌] 
87. அசைத்துக்‌ கொடுவக்க கறுண்ணிச்‌ சந்தணம்‌ 
அடித்துக்‌ கமுத்தினாற்‌ போலவே கீழ்விழ 
மன த்தில்‌ சில பிடைகள்‌ வைத்தல்லோ பிள்ளையும்‌ 
வாள்லீரனிரவி கொட்டுக்கு ர யிட்டுடன்‌ 
88. நெற்றி தன்னிலே நீறும்‌ ணிர்துடன்‌ 
s ௮ க 
நீல கண்டா சரணமெனச்‌ சொன்னார்‌. 
| இடைக்கடடில்‌ இரவிஉண்ணும்‌ அன்னத்தில்‌ சலைமுடி காணுதல்‌: தாயார்‌ தடுத்தல்‌] 
89. கஸ்தூரி நல்ல பொட்டதும்‌ இட்டுடன்‌ 
கன்னி பத்திரகாளி சரணமென்றே 
விஸதாரத்‌ அடனே அடில்‌ மாறி2ய 
வீரன்‌ போட யிடைக்கட்டு தன்னி3ல 
90, . வந்திருந்தார்‌ இடைக்கட்டு தன்னிலே 
மங்கை நல்லாள்‌ அமிர்‌ கு கொடுவைக்க Š 
தந்திரத்தால்‌ அமிர்தொரு வட்டமாய்த்‌ 
தக்கதோர்‌ கையினால்‌ நின்றரைத்துடன்‌ 
91. ஈன்னயத்கோ டிரலிக்குட்டிப்‌ பிள்ளை 
நல்லதோர்‌ அமீர்‌ துண்ணும்‌ படிக்காக 
முன்னெடுத்த அமிர்தது தன்னிலே 
முல்லைப்‌ பூமலர்‌ போலே தலைநாரும்‌ 
92. கண்ட போதம்ம தாயார்‌ மலங்யே 


காரிய மொன்றும்‌ நலமில்லை காணுமே ; 


92 


தென்றல்‌ சூழும்‌ மடவார்கள்‌ EN L-O DAT 
H ச்‌ ச e sg" s ரூ 
தெரிசனம்‌ ஒன்றும்‌ பொல்லாது சாணுமம, 


to 
Gs 


LUSE நாளும்‌ பகைநாராம்‌ பொல்லாது 
பாவியோனே ! படைக்கின்று போகாதே, 
அக்கமில்லை படைக்கின்‌ அ போனாக்கால்‌ 
அணிந்தெத்தி யவருயிர்‌ போக்குவேன்‌, 
[வேறு அன்னம்‌ உண்டு இரவி யுத்தஸர்கத்தனாதல்‌ | . 
94, என்று சொல்லி இரவிக்குட்டிப்‌ பிள்ளை 
ஏத்திழையாள்‌ முகமது கோக்கவே 
அன்றவள்‌ வேழே யன்னல்‌ கொண்டு வைத்திட 
அன்பி னாலுண்ணக்‌ தாயார்‌ புலம்பிட 
95. கேட்ட தெல்லாம்‌ மனத்தி லடக்கியே 
யை யோடே whi gon டிள்கனார ; 
காட்ட மாகவே கய்யும்‌ விளக்கியே 
நல்ல சல்லடம்‌ மேல்கச்சை கட்டினார்‌. 
96. பூசனாமே புழுகொடு சவ்வாது 
| பூக்தளிர்க்‌ கச்சை மீதி லணிந்துடன்‌ 
தாசி யோடே முடுக்காய்‌ ஈலபணி 


சந்திர மாலை பதக்கம்‌ பலவகை 


97. பணியா மாப ணங்களு மிட்டுடன்‌ 
பாசப்‌ புள்ளி யுறுமால்‌ அணிந்தனர்‌ ; 
அணிவாராம்‌ புழுகு சனவாதுடன்‌ 
அன நல்லதோர்‌ சந்திர காவியும்‌ 
98. சந்திர காவி சமுதாடு மீதிட்டார்‌ 
~ தட்ட மிந்தா லவிழ்க்து விழாமலே 
இந்திரனுக்‌ இணையதஅ போலவே 
சந்திரன்‌ வந்துதித்தது போலவே, 
99, அந்தரம்‌ ஒன்றும்‌ வாறது அறியாமல்‌ 
ஆயுதம்‌ நாலு கூட்டம்‌ எடுப்பாசாம்‌ ; 
இந்தை மெய்க்கவே மங்கை நல்லாளுக்குச்‌ 
ACES qomi கருவலம்‌ வாரியே 
[இரவி தன்மனைவிக்கு வேண்டும்‌ பொருள்‌ கொடுத்து அவளிடம்‌ விடை Qua தல்‌ | 
100. சந்தோழத்தின்‌ படியே கொடுத்தல்லோ 
சாத்திரை சொல்ல வேணு மினியென்றார்‌, 
பந்தோ டொத்த முலையாள்‌ மனங்குளிரப்‌ 
பாரமாய பணியா பமணத்‌ தோடே 


93 


101 கருவலம்‌ கய்யில்‌ கண்ட பொழுதிலே 
கய்நெரிழ்த்‌ தாளே மங்கைஈல்‌ லாளாமே 
அருமையாக இணைசேர்ந்த நாயகா | 


ஆணழகா ! வடுகப்‌ படையோடே. 


102. அந்தரம்‌ ஒன்றும்‌ வாராமல்‌ நீர்சென்று 
சந்தோ மத்தால்‌ படைகண்டு வாருமே. 


103. வாருமென்று அவள்‌ சொன்ன பொழுதிலே 
மாசாவைக்‌ இருவடி. போற்றியே 


[தாயாரிடம்‌ விடை வேண்டுதலும்‌ அவள்‌ வருந்தி, 
சாளிதேவியைச்‌ தணைபோக வேண்டுதலும்‌ | 


104, ஏது மொன்றுல்‌ குறையில்லை தீ தாயாரே ] 
எப்படியும்‌ படைகண்டு வாழேன்நான ; 
நீதியா லெந்தன்‌ ஈசுவரி யுண்டம்மே 
ட நில கண்டர்‌ அருளெனவே சொன்னா. 


105. சொன்ன தப்படி ; தாயார்‌ மலங்கியே 
அயா முற்றாளே பத்திர காளியும்‌ ; 
என்ன சாலம்‌? எனக்கு வரும்‌ தொல்லை 


த மொன்று மறியா த என்மகனே | 


106. பெருமை யாக உதித்தான்‌ மாகாளியே; 
பேயன்‌ அம்மே ஒருமதி இல்லையே ; 
அரனார்‌ இருக்கண்‌ ணதில்‌ பிறந்தே 
அருமையாக உதித்தஅம்‌ நீயல்லோ ! 


107. தேய மெச்சவே கோவலனார்‌ சென்று 
சிலம்பு விற்க விலைகூறும்‌ நேரத்தில்‌ 
வாய்மை யாகவே கொல்வித்த பாண்டியன்‌ 
மறுபழி மீட்கக்‌ கண்ணடி போனதும்‌ 


108, கண்ணகைக்கு உடைவாள்‌ கொடுத்ததும்‌ 
கன்னி பத்திர காளியும்‌ கீயல்லோ ! 
எண்ண மெண்ணி பிருக்துகான்‌ வாடாமல்‌ 


இரவி யோடே படைக்குப்போ மாகாளி | 


[இரவி படைக்குப்‌ புதப்பசெல்‌, குதிரையிற்‌ கலணை பண்டல்‌. 


109. ஏவிடாமல்‌ அடிகொழுதே பிள்ளை 
இ.விப்‌ பிள்ளை படைக்குப்‌ புறப்பட்டார்‌; 


94 


ம விம்‌ யில்‌ : ல்‌ வருமந்த வேகா யி ல்‌ 


தக்க ணக படையும்‌ புறப்பட்டார்‌, 


10, மங்குள்ளானும்‌ | கொடுவந்து 
மல்லம்‌ வய்ததுக்‌ கடுவா ரிறுக்கயே 
சங்கை யாக D E Ù புரவிக்கே 
 சச்தணம்‌ பன்னீர்‌ புழுகு மிட்டார்‌, 


11. இட்ட தோர்புயவி வட்ட மிட்வெர, 
இசவிப்‌ பிள்ளை மனமும்‌ மெய்த்த நிற்க 


112. சென்று தொட்டுப்‌ பரிமீதி லேறியே 
சிறந்த மல்லங்‌ Hear WH MIS Ey ip 


118, வாய்த்த நல்ல பரியிது பொல்லாது 
மாறியே கொடு போமெனப்‌ பிள்ளையும்‌ 
சாய்த்த தோருடை வாள்கையில்‌ பிடித்திட்டுத்‌ 
தக்கபே சொருமித்துப்‌ புறப்பட்டார்‌. 


| பலவகைச்‌ கனம்‌ பிழைகள்‌] 


114. நல்ல தல்லா நிமித்தப்‌ பிழைகளும்‌ ' 
நாதனே கண்ட தீ தென்று பிள்ளையும்‌ 
மெல்லமெல்லச்‌ செருப்பு மீதிய 


விரரோடே. படைக்கு நடந்தனர்‌... 


115. நடந்து தான்தெரு வீதியிலே வர 
நல்ல வேதியன்‌ எதிர்வக்‌து தொன்‌ லினான்‌ ; 
படர்ந்த ஆலிலை மேல்பள்ளி கொண்டதோர்‌ 


பச்சை மாலே ௪. ரணமெனச்‌ சொன்னார்‌. 


116. அழுகண்ணன்‌ விறகொடு வள்ளியும்‌ 
அன்பினால்‌ கத்தி கையி லிடுக்கியே 
மூழுகிக்‌ கொண்டு உருளியும்‌ அரிசியும்‌ 
மூகியாமலே ஒருகய்யில்‌ தீயுமாய்‌: 


117, எதிரில்வர்த மறையோனைக்‌ கண்டபின்‌ 
ஏது abg விடியமோ என்பாராம்‌, 

கருதிக்‌ கொண்டு புலியூர்க்‌ குறிச்சியில்‌ 
கரும்பாறையின்‌ மாளிகை மீதிலே 


95 
[இரவி புலியூர்க்குறிச்சியில்‌ வஞ்சியர்‌ மன்னனைக்‌ காணு தல்‌ | 
118, கொத்தளத்தில்‌ பமரா௪ தம்பிரான்‌ 
கூன்ற வீரப்‌ படையோ டிருக்கவே 


மத்தளங்கள்‌ விருது முழங்கவே 


மன்னவரைச்‌ சென்று முகங்‌ காட்டினார்‌. 
விருத்தம்‌ 
| தன்னைப்போர்க்கு அனுப்பும்படி இரவிவிடை வேண்டுதல்‌ | 


. 119. முகமது காட்டி மந்திரி முனிந்தடி. பணிந்து நின்று 


பசையதால்‌ வந்த ராமப்‌ பய்யனை வெல்வ அக்காய்‌ 


சுகமுடன்‌ அனுப்பு மென்று தொழுதுடன்‌ நின்றார்‌ தாமே. 
[ சாமப்பய்யன்‌ தா தனுப்பு தல்‌ | 


120, நின்றகாள்‌ சாமப்‌ பய்யன்‌ நினைக அடன்‌ போருக்காக 
இன்றுதான்‌ வரவே மன்னர்க்‌ கேகவே தூதன்‌ தன்னை 
வென்றியா யழைததுச்‌ சொல்வான்‌ வேந்தர்தன்‌ ' முன்னே 

சென்று 
wer Mot) லின்று போறேன்‌ உரைத்த நீ வருவாய்‌ என்றார்‌. 
வேறு 

| தாதன்‌ செல்லுதல்‌ ] 


121. என்றமொழி கேட்ட போது 
தூதுவனடுத்து நின்று 
இசகுப.ர னாகிய 
மந்திரி ராமப்பய்யனை 


இன்பமோ டடிகொழுது போற்றியே 


122. நஈன்றியொடு சென்று மீண்டு 
| வாழேனென்‌ றடிகொழுது 
நரபதி ராகவ . 
தா அவனும்‌ அவனென்ற போல்‌ . 
நடந்து சாலை வழிவிட்டு மேவியே | 


123, வென்றியுடன்‌ ஓடி யோடி. | 


சுங்கா னம்பலங்‌ BL. B FB 


96 


விரவுடன்‌ அயிக்கானியக்‌ 
குளமான த விட்டென்‌ 
வீரன இ சூரனாய்‌ கடக்துடன்‌ 


124, சென்றவனும்‌ தோட்டி யோடு 
எல்லையம்‌ பலக கடந்து 
சேகுவ னொரு கொடி 
யாக ஓடி நடந்துடன்‌ 
சிற்த: கருப்பட்டி லும்‌ விட்டென்‌ p? ; 
195. விட்டனர்‌ தம்ம குளமும்‌ | 
வில்லிட்‌ டாலு. மூடும்‌ விட்டு : 
வேகமுடனே பலவழி 
. யோடுகுளிமக்‌ காடதும்‌ 


விட்டென்‌ எரிகுளமங காயதும்‌ 


126, சட்டமாய்‌ நடந்து தூவ 
லாறுங்‌ தெங்கறையதும்‌ 
சடுதி யவன்‌ சாலைப்‌ 
பதியொடு நடந் துடன்‌ 
சந்தைவழி விட்டுப்புலி யூர்தன்னில்‌ 


[ தாதன்‌ புலியூர்வர்து வஞ்சிமன்னனைக்கண்டு செய்தி சொல்லுதல்‌ | 


Wie - இட்டமோடு சென்று கோட்டை 
வாசலஇல்‌ சென்றபோதே 
்‌ இலனுமோன்‌௮ தனை? 
அவரைத்‌ தொழுதே யவன்‌ 
இன்பமொடு காவலாட்குக்‌ சொல்லினான்‌. 
128, அட்ட னாகும்‌. சன அ அரை 
ராமப்பய்யன்‌ ஏவிவிட்டான்‌. 
. சுகமுட னரசரை | 
அடியிணை தொழுதறிவித்திடத்‌ 
தூதனாக AG SUC நான்‌ என்றனன்‌. 
129. என்றமொழி கேட்ட போதே 
காவலாளிலே யொருத்தன்‌ 
ஏகியுடன்‌ சென்‌ mig. 
மலர்மதாழுத றிவித்தனன்‌ 
இசாமப்பய்யன்‌ விட்டானொரு தூதுவன்‌ 


97 


130, HOT DMT NGS UOT ED 
வாக்குக்‌ கேட்‌ டடியேனுட. 
அகமஅ பதறி விறைச்சு 
தேகம தெங்குமே 
அபத்துச சரியில்லை என்ற போதிலே 


181. சென்றவனைக்‌ கொண்டுவர 
வேணுமென்‌ தரச௪ரும்‌ 
இகுவுள்ள மானெ பொழுதொரு 
சேவக னோடியே 
இட்டெனத்‌ திருமுன்‌ கொண்டு. விட்டனன்‌. 


132. விட்டா னப்பொழுது. ராமப்‌ 
பய்யன்‌ விட்ட தூதுவன்‌ 
விரவொடு முகமது காட்டி 
வணங்னெ பொழுதிலே 
வீமன்‌ நீ யாரென்‌ pret கல்பிக்க 


133. சட்ட வட்ட முள்ள ராமப 
பய்யனுட தூதுவன்‌ 
சானெனவே அமிவித்‌ தவன்‌ 
அழகொடு சொல்லினான்‌ 
சக்கபடை இன்று பொருதிடவே 
184, திட்ட மாக்கியே வரும்படி 
3 என்னை அனுப்பினான்‌ 
Boor தாயெ ராமப்‌ 
O பய்யன்‌ தன்னொடு 


செல்வனே எதிர்த்திடக்‌ கூடாதென்ன 


135. அட்ட னானவன்‌ படைக்கு 
வீரர னைவன்‌ 
sri Garis ளெதிரிட 
மாட்டா TIFO 


சொல்லி நிரந்தா லழக தென்றவன்‌ 
[ தாதன்‌ சொல்லை இரவிகேட்டு அவனைச்‌ கொல்லமுற்படுதல்‌ | 


136. அப்படி யுசைத்த மொழி 
கேட்டி ரவிப்‌ பிள்ளையும்‌ 
அதிசோ பங்க ளெழுந்திரு 
விழிகள்‌ சலந்துடன்‌ 
rie? உரைத்தவன்‌ நி யாரடா? 


பூம்‌ 


98 


181. இப்படி யாசர்‌ இரு 

முன்பிலுளை கெங்தவளளை 
இதமொடு கட்டி ய்டித்திறா 

கையு மொடித்துடன்‌. 
எல்லா பேருற்‌ கண்டிட அனுப்புவீர்‌, 


138. செப்பமுட னல்லயெங்டில்‌ 
இப்போழுயிர்‌ தன்னைவகை 
செய்திட வேணுமதென்‌ அட 
வாளெ டுத்துடன்‌ 
சீறிவந்‌ தடுக்கத்‌ அதன்‌ சொல்லினான்‌ : 


139. சொல்லி கண்‌ ஈல்லதொரு 
மந்திரி இவரைப்‌ போல்‌ er 
இர்ப்பொரு தில்லென 
மந்திரி சாமப்பய்யன்‌ 


இருத்திடக்‌ கொற்றவன்‌ பா ரிவசென்ன 


140. அன்றவன கொண்டாடி யென்னைக்‌ 
கொல்லுவா னொருவனொடு 
அடவொடு பொருஅ திரும்புவ 
தெப்படி யென்றுநான 
அறிலை னென்றே யுரைக்கப்‌ பிள்ளையும்‌ 


141. தாமஸ மினியரு 
இவனைக்‌ கொலை செய்வேனென்‌ அ 
தானுறை வாளுகழத்றி 
யெடுத்தான்‌ வெளியிலே 
| தக்கதோ ரரசர்‌ விலக்கடினார்‌. 


[ வஞ்சிமன்னர்‌ தடுத்துத்‌ தூதனை மறுமொழிதர்து அனுப்புதல்‌ | 
142, நாமிவனை இப்போழ்‌ கொலை | 
செய்கிலுக்‌ தடுப்ப இல்லை 
நலமோடு தூதுவனைக்‌ கொலை 
செய்வ திழுக்கென்றே 
நல்லமொழி சொல்லி விலக்கடினார்‌, 


143, போமென விடை கொடுத்துத்‌ 
தூ தனைப்‌ பொலிவு நல்கி 


99 


பொருவதி னின்‌ அவரும்படி 
யே கல்ப்‌ பித்திடப்‌ 
புகழினொடு தா sory. போத்தினான. 
[தூதன்மீண்டு ராமப்பய்யனிட.ம்‌ விவரங்‌ கூறுதல்‌] " 
144, போற்றியே நடந்தவனும்‌ 
தொங்க லோட்ட மாக ஓடி 
பொலிவொடு சென்று புரிக்தவ 
னும்‌ பாளயமதில்‌ 
புக்குச்‌ சென்று ராமப்பய்ய னடிமலா 
145, ஏற்றியே தொழுஇிறைஞ்சி 
யேயவனும்‌ சொல்லினான்‌ 
இரவிய தென்றோரு மந்திரி 
செய்தன கெறுவுகள்‌ 
எத்தனை விதங்க ளென்று சொல்லினான்‌. 
146, மாற்றலர்‌ புகழும்‌ உஞ்சி 
மன்னர்க்குச்‌ சரியதாக 
வடிவொடு கெறுவுகளும்‌ கல்‌ 
வசனவு முள்ளதோர்‌ . 
மன்னரில்லை யென்று சொல்லி. மெய்க்கவே 
147. போர்த்தலைவரும்‌ படைகோப்‌ 
பிட்டொருக்கும்‌ என்றுசொல்லி 
புகழொடு சாமப்‌ பய்ய 
an [பெருஞ்‌| சேனையும்‌ 
புத்தி தெளிந்தே யிருக்க நாளிலே. 
விருத்தம்‌ | 
[இரவி படையெடுத்துச்‌ செல்வதத்கு விடை வேண்டல்‌] 
148, இருந்தகா ஸிரவிப்‌.பிள்ளை இருவிழி வெந்து சொல்வார்‌ 
நிரந்தன காலாள்‌ சேனை நிரைடரி யாள ரோடும்‌ 
பொருந்தவே புறப்ப டென்று புத்தியோ டருள்‌ கொடுத்துத்‌ 
திருந்தவே யருள்வீ சென்று £ருமுகங்‌ கண்டு நின்றார்‌. 
வேறு 
149, சென்றுமுகங்‌ காட்டி நின்ற 
போதில்‌ வஞ்சி வாளிரவிப்‌ ~ பிள்ளை 
சீமைமுழு தாளும்‌ வஞ்சி 


மார்த்தாண்ட வர்ம தம்பு ரானே ! 


LDV. 


151. 


194, 


156. 


100 


மன்‌ றிக்‌ கொண்டு காயக்கனும்‌ 

மன்னவர்‌ மேலே படைக்கு - argi 
மறுத்துஞ்‌ செறுத்துகமக்‌ 
கொன்‌ றிரண்டு போர்பொர வேண்டாமோ? 


நன்று பிள்ளை நீர்படைக்குப்‌ 

போவதுக்கு நானு மொன்று - சொல்வேன்‌: 
நல்ல படையால்‌ பொருது 

வெல்லும்வகை எப்படியோ பிள்ளை ? 


எப்படியும்‌ தம்பு. ரானே 

இன்‌ றடியேன்‌ போர்க்கள ததில்‌-போழறேன்‌ 
இதத்தொடே நின்‌ அப்டை 

பொருதால்‌ ௪௫க்கு தில்லை யர்னால்‌ 


பாரும்‌ பாரும்‌ தம்புரானே 

பாளயம்‌ இளக்கிடுவேன்‌- இப்போம்‌ 
பாக்கிய மிலலாதே போனால்‌ 

பக்கத்தேறி வெட்டுப்படு வேனநான. 

[வஞ்மென்னர்‌ தடுத்தல்‌] 

காக்க வேணும்‌ அ௮னந்தையில்வாழ்‌ I 

அச்சுதன்‌ இருவருளி-னாலே 
காவலுடன்‌ சென்அபடை 


போர்பொருதால்‌ ௪கிக்கு இல்லை யானால்‌ 


ஊக்க முள்ள ஓட்ட னிங்கே 
ஐடி. வாட்டும்‌ விரவால்‌ - வாறேன்‌ 
ஓடிக்கொண்டு நீரும்‌ பிளே 


 சாடிக்கொண்டு வந்திறன்க வேண்டாம்‌, 


அப்படியே மன்னர்‌ திரு 

வுள்ளம்பற்றக்‌ கேட்டி ரவிப்‌-பிள்ளை 
அரசர்‌ பெருமாளோடு 

மஅத்கொரு விண்ணப்பஞ்‌ செய்தாரே, 

| இசவி மீண்டும்‌ வற்புறுத்தி வேண்டிக்கொள்ளு தல்‌] 

எப்படியும்‌ தம்புரானே 

இன்றடியேன்‌ போர்க்கள த்‌ இல்‌-போறேன்‌ 
இதத்தோடு நின்றுபடை 

பொருதால்‌ ச௫க்கு இல்லை யானால்‌ 


158, 


159, 


160, 


161. 


162. 


(i) 


(ï) 


101 


மல்பிடியால எறி மாறி 

மட்டுங்கடக்‌ திப்புறத்தில்‌-வந்தால்‌ 
வாத்தாரங்‌ கூட்டிக்‌ குத்தி 

வடுகர்‌ கோட்டையும்‌ இளக்கிவிடுவேன. 


சீரணிக்க மாலை மார்பா 

கன்ல]ப்‌ போருக்‌ ன்றடியேன-போழேன்‌ 
இருக்கையில்‌ சிறப்பும்‌ வாங்கிச்‌ 

சிவனாரையும்‌ தொழுது பிள்ளை 


[விடை. பெற்று இரவி புறப்பட்டு வருதல்‌ | 
மின்னினிடி போலலறி | 
பொன்னினுடை வாளுகைபயில்‌-வாங்கி 


வெற்றி வேலவா சரண 


மென்று திருக்கையில்‌ சிறப்பும்‌ வாங்கு, 


இருக்கையில்‌ சிறப்பும்‌ வாங்டிச்‌ 
சிவனாரையும்‌ கொழுது-பிள்ளை 
தென்னவன்‌ இரவிப்பிள்ளை 


மன்னவர்‌ பவனியைப்போல்‌ வாருர்‌, 
வேறு 
| இரவியின்‌ பவனி] 
மன்னர்‌ பவனியைப்‌ போலே - இரவிப்பிள்ளை 


்‌ வாறார்‌ பவனியைப்‌ பாசாய்‌ 


மன்னர்‌ பவனியைப்போல்‌ மார்த்தாண்டன்‌ வாளிசவி 
வாற பவனிகண்டு மடவார்கள்‌ கூடிகின்‌ அ 
கன்னன்‌ மதனுக்கிணை வன்னச்‌ சிலையமகா 
கருதிப்‌ படைகளோடே. வடுகர்‌ போருக்காக 
(மன்னர) 
போருக்‌ கொருங்கி Sere: போற துரையைக்கண்டு 
பூவையர்‌ கூடி.நின்‌ ஐங்‌ காசைமோழிகள்‌ பேசப்‌ 
பாருலகி EES இரையைப்‌ பெற்ற: தாயும்‌ 


பைக்தொடியும்‌ படை போகச்‌ சொன்னார்களோ ! 


(மன்னர்‌) 


(iii) 


(iv) 


163. 


102 


சொன்னார்களோ இந்தத்‌ அமையைப்‌ பெற்ற தாயும்‌ 
அயம்‌ தீர்க்கு மனமடங்கி பிருப்பார்களோ ! 

எந்தாரரம்‌ புத்திசொன்ன முன்னும்‌ படை (2வலய்யபன்‌' 
இறந்த பழிகள்‌ மீள இன்று போர்‌ கண்டாசோ! 


(மன்னர்‌) 
கன்னிப்‌ படை நட சதிக்‌ காலா ளிடைசெறுமக்‌ 
காமன்‌ கருப்புவில்லுக்‌ கெய்த கணையைப்போலே 
பெ்ன்னிட்ட. உடைவாரூரம்‌ புலிக்தோல்ப்‌ பரிசையுமாய்‌ 
போசரசர்‌ வாளிரவி செக்குக்‌ கோட்டைவாசல்‌ விட்டார்‌. 
(மன்னர்‌) 
கும்மி 
அத்தி முகவன்‌ Geos Suck தொந்தி. 
யைங்கரனே ! துணை செய்திடொய்‌ 


_ புத்திதெளிச்‌ திரவிக்குட்டிப்‌ பிள்ளையைப்‌ 


164. 


166, 


167. 


போற்றிக்‌ கும்மித்‌ Si pum. ; 
ஆதி பராபர மானவளே ! எங்க 
ளாயி! பாரமான சாஸ்வதியே | 
நீதியுடன்‌ கும்மி பாடுதற்கு 
நின்னருள்‌ ICAO மாதாவே | 
இப்படித்‌ தோற்றம்‌ பலம்‌ சொல்லிப்புவி 
யேலங்‌ குழல்மட மங்கையர்கள்‌ 
செப்பமுட னொரும்பட்டெனே யவர்‌ 
சேர்ந்து வட்டமிட்‌ டாடுவசாம்‌. 
மன்னர்க்கு மன்ன சருளாகி எங்கள்‌ 
மந்திரி வாறசிஸ்‌ கார ச்கைப்பார்‌ | 
என்னப்‌ புவி நடத்தி வருகிற 
செய்தியைக்‌ கேளடி, தோழிப்பெண்ணே | 
மாற்றல்‌ சாக்முன்‌ வந்தானேட்‌ வடி 
வேலய்யன்‌ என்ற அசையை முன்னம்‌ 
ஊற்றம்‌ தாகப்‌ பொருது கொன்றாலதில்‌ 
உண்டான தெப்படி ? தோழிப்பெண்ணே | 
மித்திர பேத மதனாலே : படை 
வேலய்யனைப்‌ போலே தரை கான்‌ 
சத்திய மாகவே கொல்வே Garaira அ 
தானினிக்‌ கேளடி, கோழிப்பெண்ணே | 


* 


169. 


170, 


171. 


172, 


178. 


114, 


175. 


176. 


103 


மீனவர்‌ Sar am மந்திரிமார்‌ 
Gems கேட்டு மனம்சலிக.து 
கானவாக்‌ கூடியொரும்‌ பட்டேன்‌ தழு 
காரித்‌ தடக்கிளுர்‌, தோழிப்பெண்ணே 


முன்னம்‌ வேலய்யனைச்‌ கொன்ற தக்கு வெகு 
முண்டு கொண்டார்‌ பழிஎடுக்க 
இன்னம்‌ படைக்‌ கொலைக்‌ கின்னொருபாயம்‌ 


எப்படி. யென்றார்கள்‌, கோமிப்பெண்ணே | 


மூர்க்கம்‌ தாயுள்ள சாமப்பயயனுக்கு 
ஓலைமுன்னாகக்‌ கொடுக்கனுப்பிச்‌ 

சோத்திடு வோமென்‌ நெழுதியனுப்பின 
செய்தியைக்‌ கேளடி, தோழிப்‌ பெண்ணே! 


மொய்க்கும்‌ gor a னாகும்‌ இரவி தன்‌ 
முன்னணி கன்னி லிறன்டெவே 
சிக்கென வேசலை வெட்டிக்‌ கொடுபோகச்‌ 


சீட்டி லெழுதினார்‌, தோழிப்பெண்ணே | 


மேதினி யோர்புகழ்‌ ராமப்பய்யனற்க 
மேல்வாச கங்க ளறிக்தவுடன 
சாதிப்‌ பெரும்படையுங்‌ கொண்டு வந்தவர்‌ 


தானங்‌ இருக்கிருர்‌, தோழிப்‌ பெண்ணே ! 


LOI ev கொண்டிடும்‌ ஓயயாரனடி எங்கள்‌ 
மார்த்தாண்ட வர்ம ராசருக்குச்‌ 


செய்யும்‌ இ௰ல்விர மந்திரிமார்களைச்‌ 
Cer வருத்தினார்‌, தோழிப்பெண்ணே | . 


மொஞ்சும்‌ படையோ டெ இர்ப்பதுக்கா இன்று. 
முன்னணி பின்னணி இடன்கை வலங்கையும்‌ 
க்‌ ல Aa & . 
௪ஞ்சுக மான படை திருத்திடவும்‌ 


தக்கபோ சென்றனர்‌. சோமிப்பெண்ணே ! 


மோசம்‌ வாராமல்‌ இடங்கை வலக்கையும்‌ 


மோதிப்‌ பொருதிடுவோம்‌ நாங்கள்‌ 


நெசெம தாகமுன்‌ கைகளிலே சென்று 


நின்றனர்‌ மந்திரி, கோமிப்பெண்ணே | 


104 


177, மெளவன மான மொழிகேட்டு விர 
மந்திரி யானும்‌ இரவிப்பிள்ளை 
செவ்வே முன்னணிக்‌ காகப்‌ படையொடு 
செல்‌ லவன்‌ என்றார்கள்‌, தோமிப்பெண்ணே | 


118. இம்மொழி கேட்டுப்‌ urrie கிடைக்‌ 
குற்அச்‌ சந்தோழ Maar, 
கர்ம வினைய துக்‌ கென்ன செய்வோமடி 
SAUT urea gl, தோழிப்பெண்ணே ! 


179. கல்ப்பனை யானது காரணமாயவர்‌ 
கன்னிப்‌ படைக்கே யொரும்பட்டுடன்‌ 
வில்ப்பனம்‌ aT pes தோழத்அக்‌ காகநாம்‌ 
விசைந்து கும்மி யடிப்போமடி, 


180. காரிய வீர னொய்யாச னடியவர்‌ 
கய்யிலுடைவாள்‌ பிடித்‌ தழகும்‌ 
வீரிய வான்‌ இரவி வாறகைக்‌ கண்டு 
விஸ்‌ காரக்‌ கும்மி யடிப்போமடி, 


181, இஞ்சுகமே குயில்‌ சஞ்சுகமே ! அவர்‌ 
கிட்டே படுத்‌ ௪ நிரந்துகின்று 

வஞ்சி ப.ரராசர்‌ மந்திரியைப்‌ போற்றி 

- வாழ்த்திக்‌ கும்மி யடிப்போமடி, 


182, இர்த்தி கொண்டிடும்‌ ஒப்யாரனடி இவர்‌ 
+ கேசரி யோகம்‌ பெற்றான்‌ இரவி 
| Bi SBS ளில்ல்‌ படை வெல்லுவார்‌ நாமள்‌ 
"அன்பால்‌ கும்மி யடிப்போமடி, 


188. கும்மி யடித்த மடவாரைப்‌ பிள்ளை 
l கூப்பிட்‌ டருகே யழைத்தடனே 
்‌ ஸம்மானங்கள்‌ மிகக்கொடுத்துத்‌ தானே 
வாங்கித்‌ தொழுதவர்‌ சொல்லுவாராம்‌ : 


184, கூப்பிட்டுச்‌ தம்மானம்‌ தந்தீரே எண்கள்‌ 
கெரற்றவ ருடைய மந்திரியே ! 
காப்பிட்ட மங்கையர்‌ எல்லோரும்‌ நாங்கள்‌ 
கூப்பிட்டுக்‌ கும்மி யடித்து வாறோம்‌, 


186, 


187. 


188, 


105 


கெம்பீர மான ஓய்யாரன்‌ அந்தமொழி 
கேட்டுடனே மட மங்கையர்கள்‌ 

இன்பமதாக அருகி லழைத்தவர்க்கு 
இட்டார்‌ sag. தனித்தனியே, 


. கேட்டிடு மங்கே மடந்தையரே என்று 
கேசரி யோகம்‌ பெற்றுனிரவி 

வாட்ட மதில்லை படை போனால்‌ காளை 
வக்இிடுவே ary. மன்கையசே! 


eee see ene 


தெய்வ மது துணை யுண்டெனக்கு என்று 
சீக்ரெம்‌ வாறதைப்‌ பாருங்கோடி. ! 


கொங்கை நல்லாரிம்‌ மொழி கேட்‌ டுமங்கே 
கொற்றவ ரோடே விடை amas 
மங்கை நல்லா ரெல்லாக்‌ கூடியங்கே 


DE pig சென்‌ றங்‌ கிருந்கனசாம்‌. 
வேறு 


(கொண்டிச்சிக்து மெட்டு) . 


[இரவி ஆயுதபாணியாய்ப்‌ படைசடுவிற்‌ குதிரைமீ து செல்லுதல்‌ ] 


189, 


190, 


191. 


192. 


14 


கோட்டைவாசல்‌ தனைக்கடந்து - இரவிப்பிள்ளை 
கொடிநின்‌ ௮ுலாவிவரப்‌ படை நடக்க 
வாட்டமெத்த விருதலற - இரவிப்பிள்ளை 


மருந்துணட வாணக்கெட்‌ டாயிரமாம்‌. 


கூட்டமிட்ட படையோடே - வெள்ளைவட்டக்‌ 


கொடிநின்‌ அலாவிவரப்‌ படைநடக்க, 


மந்திரிமார்‌ புடைசூழ - இரவிப்பிள்ளை 
. வனனவனனப்‌ பணிகள்‌ தானணிந்தே 
சந்திரகாவிப்‌ பொட்டதுமிட்டுப்‌ - படை நடுவில்‌ 
தக்கபரி யாளரொடு தானடர்தார்‌, 


மாற்றலர்‌ தன்‌ னோடு பொருவான்‌ - இரவிப்பிள்ளை 
வல்லயங்கள்‌ ஈட்டியொடு கட்டாரியும்‌ 
ஊற்றமுளள வாள்‌ஏந்இப்‌ - படைநடுவில்‌ 
உல்லாச மானபரி விட்டுநடர்கார்‌, 


106 


193, மிக்கவடுகப்‌ படையுடன்‌ - பொருவஅக்கு 
வில்லசொடு மல்லர்குழற்‌ காரர்நடக்கக்‌ 
கைக்குவே லெடுத்து கடக்கப்‌ - படை நடையில்‌ 
கண்டி ரவிப்‌ பிள்சேபடை யோடு௩டக்தார்‌,. 


194, மீனவர்தன்‌ னோடுபகைத்த - வடுகர்தன்னை 
வெல்லவென்‌ நறொரும்பட்டுடை வாளெடுத்துடன்‌ 
மானமுள்ள மந்திரிமார்களும்‌ - இரவியுமாய்‌ 
மாற்றலர்க ளோடுபடை யோடு நடந்தார்‌, 


195, முத்துவயி ரத்தினழகும்‌ - பணியழகும்‌ 
முகவரிக்‌ குறிசானும்‌ பொட்டினழகும்‌ 
கத்தூரிப்‌ பொட்டினழகும்‌ - இலஸமிடும்‌ | 
கைவிஸதாச த இன்‌ னழகும்‌ என்னசொல்லுவேன்‌ ! 
196, மூர்க்கமுள்ள பேர்கள்முன்னணி - பின்னணிதன்னில்‌ 
மோதிவரும்‌ பேர்களோடு வில்லர்‌ முன்னணி 
வாற்ப்புவெடிக்‌ காரர்‌ முன்னணிப்‌ - படையிடையில்‌ 
மந்திரி உல்லாசமொடு கூடி நடர்தார்‌. 


1971. . ஈல்லவண்ண மாடவடுகப்‌ - படையொடய்யன்‌ — 
ஈளிபெரு கயேபொர - வந்திருக்க 
. நம்முடைய பரிகலங்கள்‌ ~ ஒக்கவொரு 
நொடி தன்னிலே கட்டிப்‌ பொருதுவெல்ல, 


[ இசவி தெற்குக்கோட்டைவாசல்கடர்கு சாலேவழியாக இளங்குளங்கரைசேர்தல்‌ | 


198. செல்லவேணு மென்‌ றிரவிப்‌ - பிள்ளை தன்னொடு 
திருவுள்ள மான இனால்‌ சந்தை தெளிர்‌ திடும்‌ 
அல்லலில்லை வெல்வதுக்கு - சாமய்யனோடு 
அடல்முடு கியேபோர்‌ பொருதுவெல்ல 


199, அப்படியே வந்தொரு மித்து-நிரந்தன 
அப்படையொடு தெக்குக்கோட்டை வாசல்விட்டார்‌ ; 
அப்பொழு தவர்படைகள்‌ - நிற்ப துகண்டு 
குப்பங்குப்ப மாகச்சென்‌ றங்‌ கணிபிடித்தார்‌, 


200. அரசர்கள்‌ குலதிலகன்‌ - வஞ்சிமார்த்தாண்டர்‌: 
அருளின்‌ படிகேட்டு வடுகருடன்‌ | 

பொ. ரவென்று படைகூடி - இரவிப்பிள்ளை 
Gurg கொருங்கிப்பணி தானணிந்தார்‌. ' 


107 


201. விரலோடு உடுப்புகளிட்டே - கச்சைகள்‌ கட்டி 
E விஸ்தார மானதொங்க Aps தாய்‌ 
௪.ரஸ.த்துட னொருங்கயே - இரவிப்பிள்ளை 
தக்கதெக்குக்‌ கோட்டை aren விட்டுநடக்தார, 


202, ஆனைப்படை காலாளும்‌ = புரவிகளும்‌ 
அப்புறமும்‌ இப்புறமும்‌ PSHE ps 
எனமுடன்‌ விருதூதக்‌ - குழல்‌ முழங்க 
எக்காள மோடு சன்ன மொக்.துவிளிக்க. 


203. வானவர்கள்‌ கொண்டாடப்‌ - படைநடுவில்‌ 
மந்திரி உல்லாசமொடு கூடி௩டந்தார்‌ ; 
சேனைபடை புடைசூழ - இரவிப்பிள்ளை 
தெளிக்‌தடன்‌ சாலைவழி யாகநடர்தார்‌, 


204, இச்சையொடு சாலைவழி - நடந்தபடை 
இதத்த புலியூர்தாவ லாஅம்விட்டு 
பச்சை யிட்ட வில்காறரும்‌ - இருபுறமும்‌ 
பரப்பில்‌ நில்லாமலணி நிரப்பில்நிற்க, 
905. கச்சை கெட்டு ஈட்டிக்காறரும்‌ - இருபுறமும்‌ 
கட்டாரி இட்டுப்படை வெட்டுவாரும்‌ 
ஒச்சை யிட்டுத்‌ சானடக்க - இசவிப்பிள்ளை 


உடனே இளம குளங்கரை விட்டு நடந்தார்‌, 
வேறு 
| இரவியின்‌ படை அணிவகுத்த நித்தல்‌] 


206, ஈடந்தபெரும்‌ படையும்‌ ஈடைக்காவும்‌ இருவிடக்கோடும்‌ விட்டுத்‌ 
கு:டந்தார்‌ இடிமனுடன்‌ அுங்கவாத்தியம்‌ வெற்றி pre pus 


207. படர்ந்த கனகதப்பு பாரச்செண்டை யுடுக்குத்தவல்‌ முரசு 
ப.ச.ராசர்‌ வஞ்சி வேணாட்டாருடன்‌ படையெடுத்து 


208, ஆன புரவிகாலாள்‌ சேனைபடை க தலைவர்‌ 
.... அடங்கச்‌ சமைந்‌ தொருங்கி நடந்தா ரிதத்தினோடே - 
மீனவர்‌ அருள்செய்த படியா லிரவிப்பிள்ளை 
வீசசூரமதாக முன்னணியோடு கூடி ஈடக்துவச 


211. 


108 


வீராணம்‌ நாகசுரம்‌ தவில்‌ வெங்கலத்‌ தம்பட்டம்‌ கொம்புகுழல்‌ 
தாசை மிதுலை செண்டை. நடைத்தாளம்‌ கைம்மணி கைத்தாளம்‌ 


பேரிகை முரசு அடி. பேசு முடுக்கு மடெமுடன 


வில்லர்‌ குழல்காரர்‌ வெட்டும்‌ வாள்‌ பரிசை சுரிகைக்காரர்‌ 


முல்லை மணங்கள்‌ வீச மிஞ்சிறை பைங்குளத்‌ தீட்டிக்காசசர்‌ 


எல்லையில்லாப்படையுஞ்‌ சென்‌ றிடங்கை வலங்கை நெற்றிக்கைக்கு 
சொல்லத்‌ அலையாதசுத்த வீரரெல்லாம்‌ வந்தணிபிடித்தார்‌. l 


[ இராமப்பய்யன்‌ படை பருத்திவிளை சென்று ௮ணிபிடித்து நிற்றல்‌ | 


212. 


214, 


216. 


217. 


218. 


219, 


இங்கவ ரணிபிடித்‌அ நிற்குமந்த வேளையிலே 
ஈத்தங்காட்டுப்‌ பாளயத்தில்‌ இருந்த வடுக ரெல்லாம்‌ 
சிங்கஞ்‌ னந்தெழுந்தாற்‌ போல்‌ ராமப்பய்யன்‌ சேனைபடை 


Cer S துரை மக்கள்பல பாளயக்‌ காறரெல்லாம்‌ 


பொங்குங்‌ கடலொலிபோல்‌ பூரிகை முழங்கடவே 
புசவிமீதில்‌ டம்மானம்‌ இடிபோல்‌ முழங்கெவே 
சங்குதவில்‌ தாளமுடன்‌ சடுதி படை நடுவில்‌ 


தாரை சின்னம்‌ எக்காளம்‌ பூரிகை முழங்டெவே 


ஆலவட்டம்‌ வெளளைவட்டக்‌ குடைக E = 
ஆனபுறக்‌ தேவிருது ஆடற்கொடி oppor 

மாலையிருள்‌ போல்‌ இரண்டு வாரணங்கள்‌ முன்நடக்க 
வன்னப்பரி மீதிலேறிச்‌ சின்னராகுத்தன்மார்‌ வர 


காலப்‌ புகையெழுந்தால்‌ போலப்‌ படைசெறுமக்‌ 


கள்ளியங்காடுங்‌ கணியா குளமும்‌ குளவரம்பும்‌ 


அறவாய்‌ நடந்தபடை அயிக்கானியக்‌ குளமும்‌ விட்டு 
விரவாய்‌ நடந்தபடை வில்லிட்டாலு மூடும்விட்டு 


அடர்ந்து ஈடந்தபடை Oar Cure தான்கடக்து ௪ 
அடர்ந்த படைகளேல்லாம்‌ சுங்கானம்பலமும்விட்டு 
குப்பப்படை முன்னடக்கக்‌ கொடிக ளிடைசெறும 


கோலா கலமாகக்‌ குழிமைக்காடு தான்கடமர்து 


செட்டை மலையடியும்‌ இசக்கி குளவசம்பும்‌ 
பருத்தி விளைதன்னிலே நிறுத்தி அணிபிடித்தார்‌ 
முட்டிப்‌ பொரவேணுமென்‌ அ கெட்டியே சமைக்‌ெ தாருக்கி 
மூன அலைக்குத்‌ தான்படையைக்‌ கூன்றவ ரணிபிடித்தார்‌: 


220. 


| 221, 


222, 


223. 


224, 


925. 


226. 


109 
வேறு 
[கெத்திக்கையித்‌ போர்‌] 


அந்த கோம்‌ இடத்தறத்‌ தேவனும்‌ 
ஆன சங்கரன்‌ கோதை மருகனும்‌ 
விந்தை சேருங்‌ கவசப்‌ பெருமாளும்‌ 
வெங்கலக்கொடி குளத்தூர்‌ இராமனும்‌ 
மன்னர்‌ மெயக்கும்‌ செறுபள்ளிப்‌ பிள்ளையும்‌ 
வலிய பிள்ளை பனையற ராமலும்‌ 
FEBIL பார்ப்பான்‌ குங்குமக்‌ கண்ணுவும்‌ 
அய்ய சங்கு கொடிவீரன்‌ கேசவன்‌ 
என்னினும்‌ புகழ்‌ ஈசுர தேவனும்‌ 
இரவிப்‌ பிள்ளையும்‌ நெற்றிக்கை தன்னிலே 
வந்து முன்னணி தன்னி லிதங்கியே 
| மாரி போலச்‌ சரங்களை க்‌ தாவினார்‌. 


விருத்தம்‌ 
திருத்தினர்‌ வடுகர்‌ காலாள்‌ சிறப்புடன்‌ நெற்றிக கைக்குப்‌ 
பமித்திரள்‌ தூளி யாக்கிப்‌ படைகாட்டி நிற்கும்‌ கேம்‌ 
வருத்தமாய்‌ மலையாஞ்‌ செனை மாற்றானைக்‌ கண்ட போஅ 
உர த்தினால்‌ வில்லை எய்‌.து ஓசையால்‌ வெடிகள்‌ வைத்தார்‌. 


> வேறு a 
[ ராமப்பய்யன்‌ எதிரேற்றுப்‌ பொரு தல்‌] 
வைத்தாரோ வெடி யங்குமிங்குமாய்‌ | 
வலிய தோக்குடன்‌ கைவெடி 
வந்து முடுகியே ராம்ப்‌ பய்யனே 
சென்று மாறியே படைக ளேறினா, 
ஏறினாரிடங்‌ கையிலும்‌ வலங்‌ 
கையிலும்‌ நெற்றிக்கையிலும்‌ 
இடி முழக்கம்போல்‌ ஈட திடிமனும்‌ 
இணங்கவே பரிசைக்காரரும்‌ 
கூட வந்ததோர்‌ பரிசைக்காரரும்‌ 
குதிரைத்‌ இரள்விட்டு முடுகவே 
கொற்றவன்‌ தலை கண்டு நின்றவர்‌ 
தொட்டியன்‌ தலை வெட்டியே 


224. 


228. 


229. 


230, 


231, 


232. 


233. 


204, 


235. 


110 
வெட்டியதலை யற்றுக்‌ழ்விழ 
விரவில்கொடு இரு முன்பிலே 


மெய்க்க வைத்தவர்‌ அடிதொமழுஅடன 


வீ ரர்முன்‌ கையில்‌ வாளுவாங்கினார்‌, 
வேறு 
| இரவி இளங்குடிக்‌ குளம்வர்‌ பொருதல்‌ ] 
வந்த பெரும்படை வீரரெல்லாம்‌ 
வருத்த முடனங்கே தான்கூடி, 
சந்தை மகிழ்ந்தல்லோ இசவிப்பிள்ளை 
சென்று ரிளங்குடிக்‌ குளந்தன்னிலே, 
ச்‌ 
வந்து முன்னணி தனிலிறங்கி 
வன்னச்‌ சிலைகயயில்‌ வாங்குவராம்‌, 
கய்யில்‌ சிலைவாங்கி இரவிப்பிள்ளை 
கடுகச்‌ சிலைபூட்டிக்‌ காதிலிட்டார்‌, 
இட்ட சரந்தன்னை த தெரிந்தெடுத்து 
இதத்த ணெபதிக்கே குதித்தார்‌. 
தொடுத்து வலத்தோளில்‌ எடுச்திருத்தித்‌ 
துய்ய குருவினை மனசிலுன்னி 
நகத்தால்‌ கணை விட ஈகமசைய 
நடுங்க அவரங்கே எய்்‌அவிட்டார்‌. 
வேறு l 
எதிர்த்‌ த மாற்முனைக்‌ கண்டால்‌ விடுவாரோ P 
எயஅ விட்ட சரந்தன்னைப்‌ பிள்ளையும்‌ 
கதிர்த்துப்‌ போர்க்களம்‌ தன்னி h piaus 
கருஅம்‌ படையொடே விருதொலி குழுறிட, 
காக்கா லேமுது படைவிளி கொண்டல்லோ 
நாலு இக்கும்‌ படைக ளிறக்கனார்‌ 
வாக்கி னாலே படைவிளிச்‌ சத்தங்கள்‌ 
வானி லெங்கும்‌ இடிபோல்‌ முழங்கவே, 


'தெக்கே நின்ற கடல்‌ பரந்தால்‌ போலே 
தேச மெங்கும்‌ பரந்தது தன்படை 

பக்க மெங்கும்‌ மருவலர்‌ பொருதிடப்‌ : 
படைக ளெங்கும்‌ பரந்து ஈடக்கவே, 


220, 


297, 


288. 


்‌ 289. 


240, 


241, 


242, 


248, 


244, 


111 
[ராமப்பய்யன்‌ படை தர்திரமாக அடர்த்தல்‌ | 
பொருது நின்ற மருவலர்‌ சேரவே 
புத்தி தன்னில்‌ உளவாயம்‌ வைத்தல்லோ 


வெடிக்க யாகஉள்‌ உபாயம்‌ வைத்துடன்‌ 


மெள்ள வீசியே மேலடர்ர்‌ தேறினார்‌, 


தாவினாசே குதிரையை மேக்கேதான 
தாண்டி. வந்தார்‌ இளங்குடி தன்னிலே 
வாறவாற குதிரையைக்‌ கண்டபின்‌ 
மந்திரி யோடே ஓட்டன்‌ உரைசெய்தான்‌. 


| இரவியை ஓட்டன்‌ எச்சரித்தல்‌ | 
‘use மேக்கே குதிரை வருகுதே 
பற்றி நாமள்‌ மலையேறிக்‌ கொள்ளுவோம்‌ . 
“ இந்த கேரம்‌ குதிரை வருமுன்னே 
ஓடி. நாமள்‌ மலையேறிக்‌ கொள்ளுவோம்‌ ? 


[இரவியின்‌ தீரச்செயல்‌ ] 


வார்த்தை சொன்ன குடைக்காரனைத்‌ தானும்‌ 
மாறி வைத்தா ரடியிடி போலவே, " 
மந்திரி யாய்ப்‌ பிறக்காலு நாமல்லோ 
.. மாற்றானைக்‌ கண்டு ஒடுவ தாண்மையோ P 
அந்தரம்‌ வரும்‌ இன்அநாம்‌ ஓடினால்‌ 
அசர்‌ இருமுன்னே எப்படிச்‌ செல்லுவோம்‌ ? 


எந்தனோடே இறங்கிப்‌ பொரத்தக்க 
ஏற்ற சேகுவ ருண்டானால்‌ வாருங்கோ | | 
சிந்தை மெய்க்கவே ஈட்டி கய்யில்‌ வாங்கித்‌ 


திரும்ப ஏறினார்‌ ஈற்றப்‌ புலிபோலே. 


ஏறி னாரே இளங்குடி தன்னிலே 
.. இடி முழக்கம்போல்‌ வாத்தாரம்‌ கூட்டியே 
வாற வாத குதிரையைக்‌ குத்தியே 


. மாறறலர்படை வெட்டி மடக்கினார்‌. 


ஆடல்‌ வன்பரி மீதினி லேறினார்‌ 
அறையாமலே வெட்டி மடக்கினார்‌ 
மாறியே கசை விசி யடிக்கவே 


மறவா தன்படை வெட்டுப்பட்‌ டோடவே, 


132 
[மறலர்‌ படையையும்‌ குதிரைகளையும்‌ இரவி அதஞ்செய்தல்‌ | 
945, வெட்டுப்‌ பட்டவர்‌ கீழே மடியவே 
விதியோ யென்றவர்‌ அலறி விழுந்திட, 
சட்டை நல்ல தலைப்பாவும்‌ அற்றிட, 
தலையும்‌ தோளும்‌ மறுபடி வெட்டினார்‌, 
246, தாளும்‌ சென்னியும்‌ Caroni அணிபட, 
சட்டை நல்ல தலைப்பாவும்‌ ௮ற்றிட, 
தலமண்‌ தன்னில்‌ மறவர்‌ மடியவே 
தட்டழிக்‌ தாரே ஆவி தளர்ந்துடன்‌, 
947. வெட்டுப்‌ பட்டு மறவர்‌ மடியவே 
விதியோ வெனே சரண மென்பார்‌. 


248, கன்னல்‌ சேரும்‌ மொழியினாள்‌ தன்னையும்‌ 
கையினாலே அதிசெய்தார்‌ பிள்ளையே. 


949. வாழை நல்ல தடைபோலே பிள்ளையும்‌ 
வாற வாற குதிரையை எக்கினார்‌ 
காலும்‌ நாலு முகமீடும்‌ அற்றிடக்‌ 
கண்ட கண்ட திசைகளுஞ்‌ DO 
250. ஏறி யெங்கும்‌ பொரு வேளையில்‌ 
ஏற்ற நல்ல UNG ரர்‌ தான்படை 


| இரவி வஞ்சினம்‌ கூதல்‌] 


951. சென்று நாடு படைவீடு தன்னிலே 
சேர நல்ல அரைகளுண்‌ டாகலோ 
பண்டு முள்ளதோர்‌ கப்பப்‌ பணத்திலே 
பழங்‌ காசு இடையாது காணுமே. 


252. தென்னவ ரோடே தேவேந்த்ர சாமியும்‌ 
தேடி mgs கெப்படிக்‌ காணுமே? 
மன்னவரும்‌ இவ சென்று சொல்லலாம்‌ 
வாய்மை யாகவே சேர்த்துக்கொள்வோமென்ஞூர்‌. 


[மன்னர்‌ தேடிவர, அண்ணர்‌ பொருமிடத்து நின்று சேனை A ககர, அங்கே 
இரவிசென்‌ அ பொருதல்‌ | 


253. அந்த ஈற்படை யோடவர்‌ தன்படை 
அரசர்‌ மன்னர்‌ பெருமாளை த்‌ தேடினார்‌ 
அண்ணர்‌ போனாரே வம்புமூலைக்‌ கைக்கே 


ஆரவாரங்கேட்டா சோடி வாழுமே. 


. 254. 


257. 


258, 


259, 


260. 


113 


என்னை மெய்க்க வளர்த்த. ப.ரராசர்‌ 
இப்பள்‌ soul மீதேறி வாருபே 
முன்னணி யையும்‌ வெட்டித்‌ அரத்தியே 
மிஞ்சும்‌ வீரப்‌ படையோடே சொல்லுவார்‌ 
எண்ண மெண்ணி யடுத்துவரக்கண்டு 
ஏற்ற சேகுவர்‌ மேலடர்ந்‌ தேறினார்‌, 
வீர சூரன்‌ இடச்தறத்‌ தவனும்‌ 
வெள்ளிகெட்டு குழல்காறர்‌ கூட்டமும்‌ 
urrera வெடிகள்‌ கொளுத்தியே 
பற்றலர்படை. வெட்டி மடக்கினார்‌, 
கோர மாகவே ராவுத்தன்‌ மாரெல்லாம்‌ 


குதிரை சேர இறக்கிப்‌ பொருதாசே. 


வேறு 


| உகெப்படையோடு இரவி கடும்போர்‌ புரிதல்‌] 


பொருதாசே இசவிப்பிள்ளை வடுகர்‌ படையோடே 
பொடுபொடென வெடிகள்‌ இடி போல முழங்கவே 
சுரிசை பரிசைக்காரர்‌ FL SSO ஈட்டிக்காறர்‌ 


அங்கவாள்‌ பரிசைக்‌ sipi சிங்கத்திரள்போல்‌ முடுக்க 


கருதும்‌ படியேசினக்‌ தங்கவரும்‌ இவருமாகக்‌ 
கதிர்த்துப்‌ பிள்ளை கண்முன்னே அரைகஷண த்தில்‌ மடிவார்‌ 
சிலர்‌. 
மடி.வார்கள்‌ வெடிகள்‌ கொண்டு சிலவர்‌ ௮தினுருள 
மறிந்து விழுந்துகன்னஞ்‌ சின்னங்கள்‌ பொடிந்திடவே 
உடலில்‌ கணைகள்‌ கொண்டு குடலில்‌ குருதிசோர 
ஒன்றுபோலே 9 166 59 உசைகதப்பொரு மக்கேரத்‌ இல்‌ 


[ வகெப்படையின்‌ ஈவில்‌ இரவி அகப்படுதல்‌ : துணைவந்த வீரர்கள்‌ படுதல்‌] 


261, 


262. 


15 


சத்தியம்‌ நமக்குதவி யாகவந்த பேர்களெல்லாம்‌ 
சதித்தாரோ நம்மையிந்த வடுகப்படை யிடையில்‌ 
புத்தி மிகவே தெளிந்து உற்றதோர்‌ இரவிப்‌ பிள்ளை 
பொருதார்‌ இரவிப்பிள்ளை வடுகச்படை யிடையில்‌ 
9680S சூடுவசா அரனே சரணமென்று 
அதிச்சன்‌ பள்ளியுடன்‌ DI FS BIOL UIT Bld பட்டான்‌ ச 
சுந்தரப்‌ பரம்மக்குட்டி சூரியக்‌ செக்காலநாயர்‌ 


தொட்டியப்‌ படைகளோடே வெட்டியே பொருதும்‌ பட்டார்‌ 


114 


268. கொச்சிரவிப்‌ பணிக்கனும்‌ குஞ்ஞனு மா.இஈச்சுவரலும்‌ 
கோதிச்ச மார்த்தாண்ட பிள்ளை குளத்தூரிரவியுமாய்‌ 
பிச்சப்பிள்ளை பொன்னரத்தன்‌ பெருமாள்‌ கோவிக்‌,தநாயர்‌ 


பிள்ளையை வளைந்தபோது முன்னணியில்‌ வெட்டுப்பட்டார்‌. 


964, அற்றமில்லாப்‌ போர்க்கள த்தில்‌ அடர்ந்தேறிப்‌ பொருமச்கேரம்‌ 
ஆணழகன்‌ மந்திரிக்கு ஆனகுடைக்‌ காதன்பட்டான, 
| இரவியை ராவுத்தர்‌ குழ்ச்துகொண்டு அவர்‌ தலையைக்‌ கொய்துவிடுதல்‌ | 
265. மிக்கமான Guissa விண்ணவமெல்‌ லாருங்காண 
.... வேகத்துடன்‌ gt pull மீதில்வாற பேரைக்குத்தப்‌ 
பக்கத்தில்‌ குதிரைவிட்டுப்‌ பட்டாணித்‌ துரையை வெட்டப்‌ 
பற்றியே ராவுத்தன்மார்கள்‌ சுற்றியே வளைக்‌ தகொண்டார்‌. 
266. வெட்டினா ரிரவிக்குட்டிப்‌ பிள்ளையைக்‌ குதியைக்‌ காதர்‌ 
்‌.... மெய்தனில்‌ விழுறெவாள்‌ அய்யய்யோ எனவிலகக்‌ 
கட்டகாலமோ எனக்கு எ௩தனுடை வாளினாலே 
காளிபத்ச காஸியம்மை கைவிட்டெனனை க்‌ தள்ளினளோ ? 
967. வெட்டினா ரிரவிக்குட்டிப்‌ பிள்ளையைக்‌ குதிரைக்காறர்‌ 
விதியோ சிவனேயென்று சிவலோகம்‌ சே நவாராம்‌. 
268. . இட்டமுடன்‌ தெய்வகன்னி மார்கள்வந்‌து மாலையிட்டு 
இந்‌ திரவன்னத்‌ தேரிலேற்றிக்‌ கொண்டுபோற சேரச்தின்கல்‌ 
திட்டெனத்தலையும்வெட்டி வெற்றிக்கொட்டும்‌ கொட்டிக்கொண்டு 
செப்ப துடன்‌ ஈத்தக்காட்டுப்‌ பாளயத்தில்‌ போயிருந்தார்‌. 
விருத்தம்‌ 
[தலையை ராமப்பய்யன்‌ முன்னர்‌ வைத்தல்‌ | 
269, இருந்தபோ இவர்க ளெல்லாம்‌ இரவிதன்‌ தலையைப்‌ பட்டில்‌ 


பொருந்தவே பொதிந்து கட்டிப்‌ புகழ்ந்து ராமய்யன்‌ கையில்‌ 


இருத்தமாயக்‌ கொண்டு mas ge சேன்‌ po. வணக்கிகின்ுன , 
வேறு 
> | தலை யாருடைய எனக்‌ கேட்டுத்‌ தெரிதல்‌] 
210, வணங்கி நின்ற ஓட்டனோடே வார்த்தை யெல்லால்‌ கேட்பாராம்‌ 
இணஙகும்படி தலையித தான்‌ ஏதுதலை யெனக்கேட்டார்‌ 
குணம்பெறவே ஓட்டாளன்‌ கூ றிடுவான்‌ துரையோடே 


அணஙகரசன்‌ மணவாளன்‌ ஆனவஞ்சி வேந்தருட 


115 
1, வேக்தருட மந்திரிமார்‌ வீரரெட்டுப்‌ பேர்களுண்டு 
TS அபுகம்‌ மலாமார்ப இரவிக்குட்டிப்‌ பிளளையுட 
சேர்ந்த தரை தலையிதென்று செப்புவானாம்‌ ஒட்டாளன்‌ 
செப்புமொழி கேட்டபோதே செயலழிந்த ஏதகோசொல்வார்‌ 


வேறு 
[ ராமப்பய்யன்‌ வருர்துதல்‌] 


272, அய்யோ இந்தத்‌ துரையைப்போல 
அவனிதனில்‌ பார்த்தா லொருவருண்டோ? 


213. கையும்‌ எழும்பிச்சோ இவரைவெட்டக்‌ 
கண்டவர்‌ மனந்தான்‌ கலங்காதோ? 
வையம்‌ புகழ்ந்துடும்‌ இவர்வடிவும்‌ 
வயிரப்பணி யிட்ட காதழகும்‌ 


274. கோதி முடிந்ததோர்‌ முடியழகும்‌ 
கூன்ற கஸ்தூரிப்‌ பொட்டழகும்‌ 
ஏதுசொல்லப்போறேன்‌ இவர்வடிவை 
இனிமேல்‌ Hors st gid பலனுண்டோ? 
975. போதம்‌ அறியாத சாமப்பய்யன்‌ 
போரில்‌ சதியாகக்‌ கொன்‌ wur rar ; 
இது வராமல்‌ தலைதனை த்தான்‌ 


திரும்பப்‌ பாளயத்தில்‌ கொடுத்துவிட்டான்‌, 
[இசவியைப்‌ பகைவர்‌ வளை த்‌அக்கொண்டமை வஞ்மென்னர்‌ அறிதல்‌ | 


916, பாளயத்தில்‌ தலைசென்ற போதே 


ப.ர.ராசர்‌ முன்னே ஒருவன்‌ சொல்வான்‌ 


917, மன்னவரே ! நீரும்‌ வளர்த்ததொரு 
.... மந்திரி இரவியை வளைத்துக்‌ கொண்டார்‌, 
தென்னவசே இப்போம்‌ செல்‌. லுதிலோ 
தீரன்‌ இரவியை மீள்க்கலாமே, 
[வஞ்மென்னர்‌ போர்க்கள த்திந்குப்‌ புறப்பட்டு வருதல்‌] 
218. கேட்ட பொழு தந்தப்‌ LIFTET 
கெடுமதியோ என்‌ O mips Scher 


வாட்டம்‌ அறியாமல்‌ அவிடம்விட்டு 
மட்டு தூவலாஅ தனைக்‌ கடந்தார்‌. 


116 


279, சொம்பில்‌ குயில்கூவும்‌ குழுமையிலே 


280, 


291, 


282, 


283, 


284, 


286. 


287. 


283. 


கொற்றமுடி மன்னர்‌ வாறநோம்‌ 
[இரவியின்‌ மரணத்தை வழியில்‌ அறிதல்‌ | 
கட்டுக்‌ குலையாமல்‌ ஓடிச்சென்று 
காவலவ ரோடே விண்ணப்பமாய : 


பாடுபட வேண்டாம்‌ தம்புரானே 
பட்டுப்‌ போனா om இசவிப்பிள்ளை ; 
பாடு பட்ட தெல்லாம்‌ பழுதாச்சே 
பழுதே களைந்தோமே இரவியைக்தான்‌, 
[ வஞ்சிமன்னர்‌ போர்க்களத்தில்‌ இரவியின்‌ சரீரத்தைக்‌ கண்டு 
கனகமஞ்சத்திலேற்றி வருதல்‌, | 
கான்‌ அ புலம்பியே பமராசர்‌ 
ஏங்கியுடன்‌ மண்ணில்‌ விழுந்தழுதார்‌, 
‘ இன்றுநான சென்று பாடெடுப்பேன்‌ 
இல்லாவிட்டால்‌ கானும்‌ இறந்தஇடுவேன்‌ ? 
என்ன சொல்லி மன்னர்‌ எழுக்கருளி 
இளப்பமுடன்‌ சென்றார்‌ போர்க்கள த்தில்‌ 
கொண்டு சென்றஉடை. வாளினாலே 
கொற்றவர்‌ குதிரை வீசின அம்‌ 
அட்டர்‌ இருமுறி மறவர்களை தீ 
அலங்கும்‌ படியவர்‌ தான்‌ சனத்து, 
கட்டித்‌ இருக்கையால்‌ பாடெடுத்துக்‌ 
கனக பள்ளியம்‌ அலாவில்‌ வைத்தார்‌. 
பட்டு வீராகாளி கொண்டு மூடிப்‌ 
பாடு கொண்டு மன்னர்‌ எழுர்தருள 
இப்படி நின்று பொருவ தெல்லாம்‌ 
எந்தன்‌ முன்னே நின்அ பொரவேண்டாமோ ? 
மல்பிடியால்‌ (போர்‌) பொருவ தெல்லாம்‌ 
மாமன்‌ மார்த்தாண்டன்‌ அறிந்தில்லயோ ? 
[இரவியின்‌ தாயார்‌ மன்னர்‌ முன்பு வந்து இரவி எங்கே என்றல்‌] 
மேவி மலையேறிச்‌ சென்றதிலே 
மெல்லி நல்லாள்‌ தாயார்‌ திருமுன்‌ செல்ல 
கண்டங்‌ இருக்கம்ம தாயாரும்‌ 


கருதும்‌ இரவிதான்‌ எங்கே யென்றார்‌. 


` 989, 


290. 


291. 


292, 


293. 
294, 


295. 


296. 


291, 


298. 


299, 


300. 


117 
எங்கே யென்று தாயார்‌ கேட்டபோதே 
ஏங்கி மனசெல்லாம்‌ தள்ளாடி, 


தம்பிதனைக்‌ கொன்ற படுகள த்தில்‌ 

தனித்துக்‌ கொடுத்திங்கே வந்திரோ ! 

வேறு 
[மார்த்தாண்டன்‌ சடையன்‌ வருதல்‌] 

ஓடி மனம்‌ வாடி யண்ணர்‌ பீடை பெரிதாகி. 

உற்றபுகழ்த்‌ தம்பிஎர்தன்‌ Qr Maré காணேன்‌ 
தேடியவா அண்ணா்மனம்‌ தட்டழிய்‌ ஓடி தீ 

தென்னர்வஞ்ச மன்னர்‌ புலி யூரதிலே வந்தார்‌. 
வாடி. யண்ணர்‌ மனம்கலங்கிக்‌ தட்டழிய ஓடி. 

வன்னப்புலி யூரும்‌ விட்டுத்‌ தன்னிட்டமாய நடந்தார்‌. 
கண்ணுமணி போலிருக்க மார்த்தாண்டன்‌ சடையன்‌ 

கள்ளர்கொலை செய்யுங்‌ குழுமைப்‌ பதியில்‌ வந்தார்‌. 
போரிலெக்கும்‌ சீர்த்தி கொண்டு ஆளும்‌ ப.ச.ராசர்‌ 

பிள்ளையுட பாடுகொண்டு வாறதையும்‌ கண்டார்‌, 
கட்டுக்குலை யாதிருந்த இரவி இறந்‌ தானோ ? 

கண்ணுமணி போலிருந்த பிள்ளை இறர்தானோ? 
மட்டுக்கடங்‌ காதிருக்த இரவிஇறக்‌ தக்கு 

மாமனுட கையிலுடை வாளில்லையோ ? சிவனே ! 
இந்திரனே போலிருந்த இரவிஇறக்‌ தனக்கு 

இருப்பதில்லை நானுமென ஏங்கி விழுந்தழுதார்‌, 
மண்ண திலே விழுந்தெழுந்து அண்ணர்முகம்‌ வாடி 

மன்னர்பர ராசாசென்று கைப்பிடித்து இளக்க 
பக்கநாசரில்‌ இன்‌.றுபடை போகவேண்டாம்‌, பிள்ளை | 

பழிகாசர்‌ உண்டுனக்குச்‌ சென்றபடை வீட்டில்‌ 
ஆணழகன்‌ என்னிரவி இன்ற நீ போகாதே 

அ௮ண்ணருண்டு ௮௪ சொடே சென்று பொருவாரே. 
பொன்னினுடை. வாள்கொடுத்தங்‌ குன்னைச்‌ சதித்தாரோ P 

புத்திசொல்ல எனக்குஇனி வேறொருவ குண்டோ ? 
அண்ணாமலங்‌ 61559 சொல்லிப்பர சாசர்‌ 


அம்மையறிந்‌ காக்காலதக்‌ காந்தங்கள்‌ வருமே, 


118 
|' இறந்தவன்‌ இரவியன்‌ இ; சாளிகாயசே' எனத்‌ தாயார்க்கு அறிவித்தல்‌,] * 
301, பிள்ளைபட்ட தறியாமல்‌ சென்றுசொல்லி வாரி 
பெருமையுள்ள மன்னர்‌ குடைக்காரனை அழைத்தார்‌, 
302. தட்டழிய வொட்டிப்பொரும்‌ நேரம்பிளளை வளர்த்த 
தந்திரத்தில்‌ காளிபட்டுப்‌ போனான்‌, பிள்ளை வாறார்‌ ; 
விட்டிறங்கு மேடைவிட்டு வேந்தர்கூட வாறார்‌ ; 
மெல்லியசே வேறேயொரு விக்கனக்க ளில்லை P 


சொல்லும்‌ மொழி கேளுமம்மா துசையவர்கள்‌ வாறார்‌ 
மெல்லியசே வேறேயொரு விக்னெங்க ஊில்லை, 


803. 


ம்‌ 


304. கள்ளமொழி சொல்லியம்மை உள்ளமெலாந்‌ தேற்றக்‌ 


காரிகையு மேடைவிட்டுக்‌ கீழிறங்கு வாளே, 


305, தெழிச்சயமாய்த்‌ தாயாரும்‌ ஓடிவந்த பொழுதே 
l தென்னன்வஞ்சி முகத்தோடே தேன்மொழியாள்பார்த்தாள்‌. 
வேறு 
[பிணத்தைக்‌ காணத்‌ தாயார்‌ விரும்புதல்‌ ; சேவகர்‌ தடுத்தல்‌ ; 
தாயார்‌ வலிதிற்சென்‌ அ சாணல்‌] 
806, அப்பொழுதே தாயாரும்‌ அழுதுகொண்டு அய்யோ என்றார்‌ 
அய்யோ எந்தன்‌ காளிபட்ட அரும்பாடு தன்னைக்‌ காண 


வேணும்‌ 
வேறு 


307. கய்யற மாய்ப்பட்ட பாடுதன்னைக்‌ 


காணவேண்டாம்‌, அம்ம ! தாயாரே | 


308. செப்பத்துட னங்கே செலும்‌ நேரம்‌ 
சேகுவரு மங்கே ஏஅசொல்வார்‌ 
குப்பப்‌ படைக்குள்ளே நீங்கள்‌ சென்று 
கூண்ட காளிபட்ட பாடுதன்னை 
809. காளி காயருட பாடுதன்னைக்‌ 
காணவேண்டாம்‌ அம்ம ! தாயாரே! 
தோழமல்லோ நீக்கள்‌ பாடுகண்டால்‌ ? ' 
அரநில்லும்‌ அம்ம! தாயாரே ! 


210. என்று சொல்லியே சேகுவர்கள்‌ 


அமம தாயாரை விலக்குவார்‌ 


119 


811, அப்பொழுதே அம்மை தாயாரும்‌ 
அவரோடே தான்‌ மிகவும்‌ Fore gu 


912, பன்னு தமிழ்கொண்ட மந்இரிதன்‌ 
பாடுதனைச்‌ சென்று கா ணுவேனோ I 


[இறந்தவன்‌ இரவியென்று தெரிஈ து தாயார்‌ புலம்புதல்‌] 
313. பாடுதனைச்‌ சென்று கண்டபோதே 
பதறித்‌ தடுமாறி மனங்கலங்கி 
காடுதனில்‌ தடி. போல்விழுந்து 
கதறிச்‌ செக்கய்யாலே முகத்தறைந்தாள்‌. 
814, அறைந்து மண்ணில்‌ புரண்டமுது 
அவிதளர்ற்தே ஏ௮ சொல்வாள்‌ 
இறந்து விட்டான்‌ போர்க்களத்தில்‌ 
இ௫த்த நல்லகாளி என்றான்‌ 
BI 5, காளிபட்ட பாடதென்று 
கள்ளமல்லோ நீங்கள்‌ சொன்னசெல்லாம்‌ 
510.” ஆகமெல்லாம்‌ மிகப்பதறி 
அமுதகொண்டு அய்யோ எனறார்‌ 
Gas வெந்து அயர முற்று 
| விழுந்தா ரந்த வெளியிலேதான்‌, 


விருத்தம்‌ 
817, வேளியிலே பாடு கண்டு விசனமுற்‌ றம்மை தாயார்‌ 
வாளியால்‌ nob St யென்‌ தன்‌ மைந்தனென்‌ Map SGT அ 
சூழவே நின்றா ரெல்லாம்‌ அயரமுற்‌ Cong சொல்வார்‌ 
ஊழியின்‌ விதியால்‌ வந்தால்‌ ஒருவரால்‌ வெல்லா தென்றார்‌, 


318 என்றவர்‌ சொல்லக்‌ கேட்டு ஈன்றால்‌ தாயார்‌ தானும்‌ 
gar NCU மனது நொந்து somado Op or சொல்வார்‌ 
இன்றுகான்‌ ago செய்வேன்‌ என்னை நீ சதித்தாய என்று 
மண்ணினில்‌ விழுந்தமழு அ வயிற்றினி லறைந்தார்‌ தாமே. 


வேறு 

© 819. அறைந்து மண்ணில்‌ ALE SPs 
அருமைமக னோடேகான்‌ 

இறந்திடுவேண்‌ நானுமினி 
இருப்பேனோ இந்நாட்டில்‌ ? 


320. 


321, 


324, 


326. 


321. 


328. 


aga செய்வேன்‌ எனவழுதாள்‌. 


120 


நாட்டில்‌ புகழ்கொண்ட என்னிரவி 
நாடிச்‌ உதவக்‌ இதோ துரைகளெல்லாம்‌ 
காட்டிக்‌ கொடுத்தாரோ உன்னைஇன்‌ அ 
கருதிப்‌ போர்க்கள தீதில்‌ 


தக்க படை போன கு நிகள்‌ கண்டு 
சதிதான்‌ வருமென்று சொன்னேனே 
மிக்கதா யுன்னை விலக்டெவும்‌ 
வேந்தர்‌ விலக்கவும்‌ கேளாமல்‌ 


வீரருடன்‌ சென்று சமர்க்கள த்‌ தில்‌ 


CE த. ௨௦௧ ace 


சமர்க்கள தீதில்‌ போர்பொரு அ 

.... சஇதான்‌ வருவதை யறியாமல்‌ 

என்னிரவி பொன்னிரவி 
என்றுன்னை கான்‌ கானுவனோ ? 


அடிக்கடியும்‌ இரவிப்பிள்ளை 
ஆண்டிரியும்‌ இரவிப்பிள்ளை 

நடுக்கமுடன்‌ சமர்க்கள த்தில்‌ 
நாடியின்று கால்கடையில்‌ 

கால்நடையில்‌ போன அக்குஃ 


கட்டண த்தால்‌ வருவானேன்‌ ! 


'காட்டானை பாய்ந்த துண்டோ? 


கள்ளர்குத்திக்‌ கொன்றதுண்டோ ? 


காட்டி லுள்ள பலமிருகம்‌ 
காடிபுலி கண்டதுண்டோ P 
காடிபுலி கடுவாய தான்‌ 
கடித்த துண்டோ ? என்னிரவி | 
என்‌ விதியோ ! என்னிரவி | 
என்௮சொன்ன தாயாரும்‌ 


மங்கை விலக்கவும்‌ கேளாமல்‌ 
மந்திரி சொல்லவும்‌ கேளாமல்‌ 

மந்திரி சொல்லவும்‌ தட்டிவைக்‌.து 
மாதா விலக்கவும்‌ கேளாமல்‌ 


929, 


331, 


332, 


333, 
334, 
29, 


336. 


338, 


16 


121 


அந்தகன்வமந்‌ இருக்கையிலே 
அருமறையோன்‌ எதிரேவந்தான்‌, 


எதிரேவந்த குறிபலங்கள்‌ 
Owe அறிந்‌ தில்லையோ P 
சதிகள்‌ வருமென்றல்லவேோ 
தக்கவைக கைப்பிடித்தாய்‌ P 


கைபிடித்து உன்னுடைய 
காரியப்பேர்‌ விலக்கவும்‌ 
மெய்‌ பிடித்ததோழியர்கள்‌ 
மிக்கதா யுன்னை விலக்கிடவும்‌ 


வேக்தர்‌ விலக்சவும்‌ கேளாமல்‌ 


ஆருவிலக்கவும்‌ கேளாமல்‌ 


_ அமர்பொருது மடிக்காயோ ? 


Gear pm கடர்ந்தெறிப்‌ பொரும்நேரம்‌ 
சேகுவர்கள்‌ தானும்‌ ௮ங்கில்லையோ P 


வய்யம்‌ புகழ்கொண்ட என்னிரவி 


மந்திரி மார்களும்‌ ௮ங்இல்லையோ P 


செப்பும்‌ எசமானும்‌ அறிந்தில்ல்யோ 
சென்றங்‌ கடர்க்தேறிப்‌ பொரும்சேரம்‌ ' 


போர்‌ மதனே உன்னுடைய 
புரவித்திரள்‌ அ௮ங்கில்லையோ P 

ஆருமறியாமல்‌ உன்னை இன்று 
அகப்படுத்திக்‌ கொடுத்தாரோ ? 


உற்ற படை சென்று தான்‌ பொரு. 
உடனே மீண்டிங்கே வாராமல்‌ 

வெற்றியுடன்பரி பிடிக்க வென்று 
வேகத்இடன்‌ ஏறிப்‌ பொருக்கேரம்‌ 


FORI படைவிட்டு வளைந்து கொண்டு 
துடர்ந்து வெட்டிச்சி மறுக்கும்‌ கோம்‌ 

கற்ற தொழிலொன்றும்‌ அறிந்திலலையோ ? 
கையில்‌ உடைவாளும்‌ இருக்தில்லையேச P 


122 


999, ஏறிப்‌ பொரவந்த அமரைகளேல்லாம்‌ 
இலங்கும்‌ இருமுகங்‌ கண்டில்லையோ P 
940. கதிர்த்துச்‌ சிரம்தன்னை ௮றுப்ப இக்கு 
கய்யும்‌ எழும்பிச்சோ அவர்களுக்கு P 
மறுக்‌ அப்‌ பொரவந்த மாற்தலர்கள்‌ 
த்‌ நமக்‌ தகிக்க P 


[ இரவியின்‌ னல்‌ புலம்பு தல்‌]. 


341. கருத்து மலங்கியே தாயாரும்‌ 
கருதித்‌ அயரமுற்‌ திருக்கும்‌ கேரம்‌ 
வருத்த முடனந்த மங்கைநல்லாள்‌ 
வாய்த்த பெருமாள்‌ தன்‌ பாடுகண்டார்‌ 


[ தாயார்‌ மருமகளைப்‌ பார்த்‌ அப்பார்த்‌ அப்‌ புலம்பு சல்‌ | 
949, கருத்து மலங்கிய தாயாரும்‌ 
j கதறித்‌ அயரமுற்‌ pahaa, 


வேறு 


348, அழுதனராம்‌ தாயாரும்‌ 
காரிகையும்‌ மேல்விழுந்து விம்மி யழுதாளே 
.என்னிரவி வாள்வீரா 


944, என்‌ அருமைக்‌ குடிக்கழகர ' 
என்னழகதள்ள கண்மணியே 
என்னாசை. மகனே அய்யோ 


| என்னருமை மகன்பாடுகண்டால்‌ 
345, பழுதாக உன்னை யுரைத்த வனே 
படைக்குச்‌ கொடுத அன்னைச்‌ சதிக்தாரோ ? 
முழுஅமவர்‌ வஞ்சனை தான்‌ 
ழூகிந்ததுவோ உன்னளவில்‌ ? 
வேறு 


346. பத்துமாசம்‌ சுமந்து பாருலஇல்‌ பெற்றெடுத்தேன்‌ 
பெற்ற வயிறெரிய என்னுள்ளம்‌ பேதலித்து வருகுதல்லோ | 


123 
847. ஆனையிலும்‌ ஆனையல்லோ என்னழக அள்ள போரானை 
விரியமுள்ள ஆனையல்லோ விழுந்தடக்கம்‌ பாடாச்சோ | 
348, உறக்கமோ என்னிரகவி நான்‌ உன்னையல்லோ தேடுகியேன்‌ ? 
849, தெக்குப்‌ Yor sof gus தேவாங்கு மெத்தையிலும்‌ 
தேவி தனிச்சிருக்க நீ தேசவழி போனதென்ன ? 
350. வடக்குப்‌ புரைதனிலும்‌ மாகளம்பூ மெத்தையிலும்‌ 
மங்கைநல்லாள்‌ இங்கிருக்க நீ மாயவழி போனதென்ன ? 
351. எண்ணெய்‌ இட்டுக்‌ கச்சைகட்டி நீ இலங்‌ மதில்‌ போம்பொழுதே 
வன்னச்‌ சிரமிசொன்ன வாற்த்தாரமம்‌ கேள்க்கேகேனா ? 
952, ஆறுவேனா கானுமினி அருங்கனலில்‌ மாரூவேனோ 
தேறுவேனோ நானுமினி தீக்கனலில்‌ விழுமளவும்‌ 
353. தட்டும்‌ பரிசையுமாய்‌ தாமரைப்பூப்‌ பொர்தியுமாய்‌ 
வீட்டு விளையாட உனக்கு வீஇியிடம்‌ போக்‌ இல்லையோ 
854, அய்யூரில்‌ பள்சாசெல்லாம்‌ இய்யூரில்‌ பறையமெல்லாம்‌ 
தீண்டாத சாதியல்லோ திருமுடியைத்‌ தொட்டா 2. | 


355. வரப்போ தலகாணி? வாய்மடையோ பஞ்சுமெத்தை ? 
புல்லோ உனக்குஅதி? புல்ப்பாயோ பஞ்சு மெத்தை ? 


வேறு 


856. அண்ணன்‌ மார்த்தாண்டன்‌ கண்டில்லையோ 
அரசர்‌ பெருமாளும்‌ உன்னை மறந்தாரோ 


வேறு 


857. கள்ளியல்‌ காடுதன்னில்‌ smur குளமதிலே 
பிள்ளைபட்டு விழுக்திடவும்‌ பெண்கொடியாள்‌ E E 


[ தாயாரையும்‌ மருியையும்‌ மன்னர்‌ yos woi h, இரவியின்‌ தலையைச்‌ 


கொண்டுவரப்‌ போவார்‌ யார்‌ என்றல்‌ : பலரும்‌ போக எழுதல்‌] 


968. தாயார்‌ துயரங்கள்‌ தீர்ந்த போதே 
தக்க பெருமாளும்‌ இருவுள்ளமாய்‌ 

ஆபிழையே தாயே அழவேண்டாம்‌ 
அழுதால்‌ இரவியும்‌ வரமாட்டான்‌ 


359. 


360. 


261, 


362, 


363. 


124 


ஆணழகன்‌ மந்திரி பாடடக்க 
ஆருதலைகொண்டு வாறுரென்றார்‌ 

ஆரு தலைகொண்டு வாறாரென்று 
அரசர்‌ பரிகலத்தோர்‌ கல்பிக்கவே 

பாடடக்க வேணு மென்று மன்னர்‌ 
பசுந்தலையைக்‌ காணேனே 


பசுந்தலையைக்‌ கொடுவரவே 
பரராசர்‌ கல்பிக்கவே 


வேறு 


கல்பித்தாரே பரராசர்‌ சொல்பரி கலத்தனோடே 
கதிர்த்து சாமப்பய்யன்‌ பாளயத்தில்‌ சென்று 
கருதித்‌ தலைகொண்டு வாலாமோ P 


கலங்காத சேகுவர்க ஞண்டோ இந்தப்‌ பாளயத்தில்‌ 


_ கருதித்‌ தலை சென்றுகொண்டு வருகலோ 


கல்லு காட்டி இறைகூலி கொடுப்பன்‌ நான்‌, 


அப்படியே கல்பிக்கவே ஆனகொரு பரிகலத்தோர்‌ 
ஆடுக்குதிரைப்‌ பாளயத்தில்‌ நாங்கள்‌ 
அனைபேரும்‌ போவோமென்று சொல்லுவார்‌. 


(அப்பொழுது இரவியின்‌ வளர்ப்புப்‌ பிள்ளையாயெ காஸிநாயர்‌ 


364, 


366, 


367. 


அனந்தையினின்று மீளுதல்‌] 
வல்லவன்‌ இரவிக்குட்டிப்‌ பிள்ளை தான்‌ வளர்க தசெல்வன்‌ 
வாயத்ததொரு செக்காலக்‌ காளியும்‌ 


வண்மையுடன்‌ ௮னந்தைப்ப இ போனான்‌. 


கல்லவண்ணம்‌ காரியங்கள்‌ கண்டு மீண்டு arom ert 
நலமாக அனந்கைப்பதி வீட்டுடன்‌ 
நல்லதொரு கரமனை கடந்தான்‌, 


தொல்லைகள்‌ வாராதவண்ணம்‌ தொங்கலோட்ட மாக ஓடி 
சுத்தவீரன்‌ ௩ீற்கன்பறம்பு விட்டான்‌ 

அடர்ந்து பாப்பனங்கோடு கடந்தான்‌. 

கடர்துடனே காறைக்கா மண்டகமும்‌ நேமம்விட்டுக்‌ 


கறாஅம்படி வெங்கானூரில்‌ வந்தான்‌ 
கண்டு மாடப்பச்சார்‌ கடைந்தான்‌ 


125 


368. கடர்து சென்று கைப்பிடித்துத்‌ SOL KB OT மாடப்பச்சார்‌ 
நன்மை எந்தன்‌ கண்மணியே காளியே (என்று) 
நலமாகக்‌ கட்டிக்தமுடுக்‌ கொண்டான்‌, 


369. அகழுகக்கொண்டு செக்கால மாடப்பச்சார்‌ அந்நேரம்‌ 
தம்பி உன்னைப்‌ போகவிடேன்‌ இன்று 
தாமஸித்து காளைப்போக லாமே, 


310, அப்பொழுதே காளிகாயர்‌ அண்ணே இன்று தடையவேண்டாம்‌. 
அசர்‌ சென்ற பதியில்‌ சென்றல்லாதே (கானும்‌) 
அவதரிப்ப இல்லையென்று சொன்னான்‌, 


871. சொன்னானே காளிநாயர்‌ அலங்குங்குதிரைப்‌ படையோடே 
தோட்டி சேர்ந்த மருவலர்கள்‌ பொருததும்‌ 
அலங்கும்படி சேகுவர்கள்‌ கூடியே. 


875. giera ராமப்பய்யன்‌ பாளயத்தில்‌ ஏறிவெட்டி 
Yt ssi வேலய்யனைக்‌ கொன்றதும்‌ 
அய்யனம்‌ குறுப்புபட்டுப்‌ போனதும்‌. 


373, பட்டுப்‌ போனதின்‌ பிறகு பாளயங்கள்‌ தன்னைவாங்கிப்‌ 
பணகுடியில்‌ ab அசேகரிக்‌ 5ம்‌ 
பாளயக்‌ காரரை வாவழைத்த தம்‌ 


814, இட்டத்துடன்‌ எழுபத்திரண்டு பாளயக்காரர்‌ கூடி 
ஏற்றராமப்‌ பய்யனுங்‌ கூடியே 
ஈத்தங்காட்டில்‌ வந்து பாளயஞ்‌ செய்தார்‌. 


315. இப்படிப்‌ படைத்திடுக்க மாயிருக்கும்‌ வேளையிலே 
இங்கே நின்றால்‌ மந்திரி ஈகைப்பார்‌ ` 
இன்ற சென்றப்‌ பதியில்‌ போவேன்‌ என்றான்‌, 


976, ஒப்பமுடன்‌ உபசார வார்‌ த்தைசொல்லிக்‌ காளிநாயர்‌ 
உன்னாணே இனியொருகாள்‌ வந்தால்‌ 
உன்மனையில்‌ வந்தவ தரிப்பேனான்‌. 


317, என்று சொல்லிக்‌ காளிகாயர்‌ அன்று முடவுப்‌ பாறைவிட்டு 
எற்ற அந்தி ஊர்க்காடும்‌ விட்டுடன்‌ 
இதத்த கூட்டப்‌ பனையில்‌ வந்து சேர்ந்தான்‌, 


380, 


881. 


382. 


383. 


384, 


385. 


386, 


387. 


126 


நன்று புகழ்‌ ஸ்ரீராமன்‌ ஏவிவிட்ட தூதனைப்போல்‌ 
நாடியே நெய்யாற்றங்கரை விட்டுடன்‌ 


நலமையுடன்‌ மாங்காலி கடந்தான்‌, 


மாங்காலி பிறகே விட்டு ௮மரவிளை தான்கடந்றனு 
வன்பினுடன்‌ கொண்டான்‌ காணி யவும்‌ 
வாய்த்த உதியங்‌ குளமுங்‌ கடந்தான்‌. 


உதியங்கோடு கடந்து உற்றதொரு பருவிக்கல்லும்‌ 
உடனே தவளையில்லாக்குளம்‌ விட்டுடன்‌ 
உற்றபாறைச்‌ சாலை தன்னில்‌ மேவினான்‌. 


வந்தவன்‌ ஈடையில்‌ நின்னு மகாதேவரைப்‌ பணிந்து 
வாய்த்ததோர்‌ செக்காலக்‌ காளியும்‌ 
வண்மையுடன்‌ குளித்துறை கடகந்தான்‌. 


[இரவிபட்டதைக்‌ காளி வரும்வழியிற்‌ கேள்விப்படுதல்‌ | 


அப்படியே அங்கேநின்‌ அ வாதவர்கள்‌ போறவர்கள்‌ 
அந்த wéi Dh பொருத சட்டத்தை 
அங்கவர்‌ தங்களிலே சொல்லுவார்‌. 


இந்த வி?சஷங்கள்‌ பறைந்‌ அ காளிநாயர்‌ கேட்டபோதே 
ஈற்றப்புலி பேசரலவேயவன்‌ ஓடியே 
இதத்துடன்‌ குளித்துறை கடந்தான்‌. 


ஆஅகடம்‌ தக்கரையில்‌ ௮ய்யனாரையும்‌ தொழுது 
அய்யனாரே இந்தவிதம்‌ வந்திதோ என்று 
YA sorts தொட்டனைப்போல்‌ ஓடினான்‌, 


ஓடியே இசவிபுதுக்‌ கடையில்‌ வருமந்கேோம்‌ 
உற்ற மந்திரி இரவிப்பிள்ளை பட்டதும்‌ (மறவர்‌) 
வெட்டித்‌ தலையைக்கொண்டு போனதும்‌ 


அந்தச்‌ செய்தியை அறிந்து மன்னவர்‌ எழுந்தருளி 
அந்த மந்திரி பாடெடுப்பேன்‌ ஒன்றில்‌ 

. அல்லெங்கில்‌ அவ்விடத்தில்‌ படுவேன்‌ கான்‌. 

என்று சொல்லி மன்னவரும்‌ இரவிப்பிளளை பாடெடுத்து 
இன்பமுடன்‌ சென்றப்‌ பதயில்வந்தார்‌ 
இனியார்‌ தலைக்குப்‌ போறதென்றார்‌, 


127 
[இரவியின்‌ வீட்டு£குச்‌ காளி௫ந்து சேருதல்‌ | . 
888. மேவலரை வெல்லுக்தீசன்‌ விரைவுடன்‌ சார்க்‌ கோடும்‌ வி. “டு 
மேவலர்‌ புகழும்‌ சென்‌ ஐபதியிலே 


மேக்குக்‌ கோட்டை... வாசல்கடந்கானே, 


989, மேவலரை வெல்லுமர்திரி வீட திலே சென்‌ அநின்‌ அ! 
வித்தா ர மாசவேகான்‌ காளியும்‌ 
வேந்தர்‌ மந்திரி பாடுகண்‌ டமு தான்‌, 


வேறு 
[ காளிசாயர்‌ புலம்புதல்‌ ; மார்த்தாண்டன்‌ சடையனும்‌ மன்னரும்‌ தேற்றுதல்‌ | 
390. சொன்னானே காளிகாயர்‌ அக்கமினி என்ன? இந்தத்‌ 
தரையோடே லெட்டுப்பட விதிமுகிந்த இல்லை ; 
என்னை அஞ்சுவயசில்‌ கொண்டு முன்னாளில்‌ வளர்த்தான்‌ 
இடுக்கத்‌ அக்கு உதகாமல்‌ ஏதுக்கு நான்‌ இருக்கேன்‌ ? 


391. அன்னையரைப்‌ பிரி ருக்க விதியோ தான்‌ Ras Cor 
ஆருதஞ்ச மென்று சொல்லி நானிருப்பஇக்கே ? 
என்று சொல்லிக்‌ காளிகாயர்‌ அழுது புலம்பிடவே 
ஏங்கியுடன்‌ மண்ண திலே விழுந்து புசண்டழு தான்‌. 


392. மண்ணதிலே விழுந்து காளி அழுது புலம்பிடவே 


வாசியுடன்‌ மார்த்காண்டன்‌ சடையனோடி. வந்தான்‌, 


393. வந்தவனைக்‌ கைப்பிடித்து மார்த்தாண்டன்‌ சடையன்‌ 
மலங்காதே காசியென்‌் அ மனசெல்லாக்‌ தேற்றி 
STE SLIL யானாலும்‌ உங்களை கான்‌ இப்பம்‌ 


இரட்சிக்க நானும்‌ உண்டு ; எனக்கல்லவோ கானம்‌ ? 


394, கைப்பிடித்து அரசர்‌ மன்னர்‌ காளிநாயரை த்தான்‌ 
கலங்காதே காளியென்‌ அ மனதையெல்லாம்‌ தேற்றி 


395. எந்தப்படி யானாலும்‌ இனி உங்களைத்தான்‌ 
இரட்சிக்கவே நானுமுண்டு எனக்கல்லவோ தனிமை ? 


[மன்னரிடம்‌ காளி விடைபெற்று, இராமப்பய்யன அ பாசறை சென்று 
இரவியின்‌ தலை வேண்டுதல்‌ ] 
396. அந்தமொழி மன்னர்‌ சொல்லக்‌ காளிநாயர்‌ கேட்டு . 
அடிகொழுஅ ௮-சமோடே மறுக்துமொழி சொல்வான்‌ 
முந்தப்படி போலே நானும்‌ வாழ்ந்திருப்ப இல்லை 
மோசமில்லை ராமப்பய்யன்‌ பாளயத்தில்‌ போறேன்‌ 


397, 


398, 
299, 
400. 


40i, 


402, 


403, 
404, 
405. 
406, 
407, 
408, 


409, 


128 


பாளயத்தில்‌ சென்று தலையின்‌ ௮ு கொண்டு வருவேன்‌ 
பார்த்துக்கொள்ளலாமெனவே ஈட்டி கையிலெடுக் கான்‌ ; 

வேளையொத்த சூரன்‌ திருக்‌ கையில்‌ ிறப்புவாம்‌ 
வெற்றியுடன்‌ கோவிக்கல்லில்‌ விரவாலோடிச்‌ சென்றான்‌, 


சென்‌ அநின்று மன்னவரை அடிதொழுது காளி 
செப்பத்தடன்‌ பாளயத்இில்‌ தலைவாக்கப்‌ போறேன்‌ 


வேளையொத்த மதனரூபன்‌ இருக்கையில்‌ இறப்பும்‌ கொடுக்க 


வெற்றியுடன்‌ காளிகாயர்‌ விடைவாங்கி நடந்தான்‌, 


கடந்தானே இரவிப்பிள்ளை வீடுஞ்சென்றப்‌ பதியும்‌ 
கல்குளமும்‌ தூவலாறும்‌ குளுமைக்காடும்‌ வீட்டு 


நன்றியுடன்‌ அயிக்கானிய குளமும்விட்டுக்‌ காளி 
நலமுடனே ஈத்தங்காடு தன்னில்‌ செல்லும்‌ கேரம்‌ — 


செப்பத்‌ அடன்‌ ஐடி. ஓடி கணியாகுளம்‌ கடந்து 

சீறுஞ்‌ சிங்கம்‌ போலேயவன்‌ ஈத்தங்கரட்டில்‌ சென்றான்‌ 
அப்பொழுதே அங்கேநின்‌ ற மறவரெல்லாய்‌ கூடி 

அந்தநேரம்‌ குதிரைவிட்டு அவனை வளைந்தசர்‌ 


வளைந்‌ த கொண்ட போதிலந்தக்‌ காளிகாயர்‌ சொல்வான்‌ 
வன்னப்‌ புசவிவிட்டுக்‌ களையாமல்‌ போங்கோ 


மன்னுபுகழ்‌ கொண்ட எந்தன்‌ மன்னர்‌ இருவாணை (கானும்‌) 
மரிப்பதில்லை என்‌ அமவன்‌ எதிரேறிச்‌ செல்ல 


எதிரேறிச்‌ சென்றபோது மறவர்‌ ஏது சொல்வார்‌ 
எப்படியும்‌ மலையாளி இன்று௪இ செய்வான்‌ 


ஈட்டி குறுகப்‌ பிடித்தான்‌ செக்காலக்காளி 
்‌ இனியொரு அரைமக்களும்‌ உண்டானால்‌ வாட்டும்‌ 
என்ற சொல்லிக்‌ காளிகாயா ஈட்டி குஅகப்பிடித்‌ து 
ஏ.ற்றதுசை வீற்றிருக்கும்‌ பாளயத்தில்‌ சென்றான்‌. 
சென்றவுடன்‌ ராமப்பய்யன்‌ முன்னொர்வன்‌ ஐடி. 
சகரம்‌ சேகுவனார்‌ சென்ற பஇயிலிருக்து 


௮. ரசர்மன்னர்‌ ஏவிவிட்ட ஆளூஇவன்‌ என்று சொல்ல 
அவனை இங்கே கூட்டிக்கொண்டு வாடச என்று சொன்னான்‌, 


410. 
411. 


412. 


413. 


414. 


415. 
416. 
417. 
418. 


419. 


420. 


17 


129 


முந்தப்படி போலே இனி சேகுவனே வாடடா என்று 
மொழிந்தவனைக்‌ கூட்டித்துரை முன்னே கொண்டுவிட்டா, 


விட்டவுடன்‌ அடிதொழு த க்சளிநாயர்‌ தானும்‌ 
விசைந்து என்னைக்‌ கொண்டுவிட்ட காரியத்தைச்‌ சொல்வாய்‌ 


எங்கேபோக வந்த மலையாளி யென்று கேட்டான்‌ 
எனைவளர்த்த எசமானன்‌ வாளிரவிப்‌ பிள்ளை 

என்னை யொருகாளும்‌ விட்டுப்‌ பிரியாம லிருந்தார்‌ 
எழுத்து விதியாலே கான்‌ அனந்தையிலே போனேன்‌. 


கருதலனார்‌ சிங்கம்‌ சொன்ன காரியத்தைக்‌ கேட்டுக்‌ 
காதலுடன்‌ ஓடிச்சென்றப்‌ பதியில்வருக்‌ கேரம்‌ 
மருவலர்கள்‌ புகழும்‌ ங்க மந்‌ இரி பட்டாரென்‌ அம்‌ 
மறவர்‌ வெட்டித்‌ தலையைக்‌ கொண்டு போனாரென்றும்‌ கேட்‌ 
டேன்‌, 
என்‌ எசமான்‌ இரவிக்குட்டிப்‌ பிளளையவர்‌ தானும்‌ z 
இறந்துவிட்டார்‌ என்றுசொல்லிக்‌ கேட்வெந்தென்‌ கானும்‌ 
என்னவேணு மென்ற சொல்லிக்‌ கைப்பிடித்தங்‌ கருத்தி 
என்‌ எசமான்‌ தலையைத்தர வேணுமென்று கேட்டான்‌, 


தந்துவிட வேணுமெந்தன்‌ எசமானுட தலையை இன்று 
சண்டைகள்‌ பிணையுமென்று காளிகாயர்‌ சொல்வான்‌. 


என்று சொன்ன மொழிகேட்டு சாமப்பய்யன்‌ சொல்வான்‌ : 


ஏற்றமாஸம்‌ மூன்று பொன்னு நானுனக்குத்‌ தருவேன்‌, 


உசைத்தமொழி கேட்டபோதே காளிகாயர்‌ சொல்வான்‌ 
உயிதமில்லை சோறு முண்டு இங்கே யிருப்‌பனோ p 
அம்தமொழி கேட்டபோதே ராமப்பய்யன்‌ சொல்வான்‌ 
அவனைக்‌ கூட்டிக்கொண்டு எசமான்‌ தலையைப்‌ பாருமென்றார்‌ 
என்று ராமப்‌ பய்யன்‌ சொல்லச்‌ சேகுவர்கள்‌ கூடி 
எத்திரயோதலை டெக்கும்படைக்‌ களத்தில்‌ கொண்டு 
விட்டார்‌; 
எங்குந்தேடிப்‌ பார்த்திரவி தலையைக்‌ காணாமல்‌ 


ஈட ழிந்து செக்காலக்‌ காளிகாயர்‌ சொல்வான்‌. 


என்னை அஞ்சு வயதில்‌ கொண்டு வளர்த்த மந்திரி தலைதான்‌ 
இங்கேயில்லை என்‌ அமவன்‌ ஈடழிந்து நிற்க, 

வன்னப்பட்‌ டதில்பொதிந்து வைத்திருந்த தலையை 
வாங்கியுடன்‌ காளிகாயர்‌ முன்னே கொண்டு வை த்தார்‌, 


130 


421, அந்நேரம்‌ காளிகாயர்‌ இசவிப்‌ பிள்ளை தலையை 
அகமழிந்து கஸ்தூரிக்‌ குறியைக்‌ கண்டு எடுத்தான்‌. 


வேறு 
[அற்ற தலையைக்கண்டு காளி புலம்புதல்‌ | 
422. கத்தூரிக்‌ கு Dan கண்டு காளி முகத்தோடணை த்து 
கதறிடுவாஷ செக்காலக்‌ காளியும்‌ 
கண்டு மறப்படைகள்‌ பார்த்து நிற்கவே. 
பத்தாஞ்‌ சனிபிடித்துப்‌ பதிகுலை”்‌ த போவதுக்குப்‌ 

பரவி உந்தன்‌ பசுந்தலையில்‌ விதியேர ? 

பட்டு விட்டசய்‌ மறவர்‌ கையினாலே. 


498.  வெட்டுப்பட்‌ டி.றந்ததுக்கு ஏஅசொல்லப்‌ போறேன்‌ என 
வித்தா. ர மாகவேதான்‌ காளியும்‌ 
விரவால்‌ ராமப்பய்யனையும்‌ தொழுதானே. 


. [காளிக்கு இரொமப்பய்யன்‌ பரிசுஈல்கி, அற்ற தலையைச்‌ சிவிகையில்‌ 
ஏற்றிக்கொண்டு செல்ல விடுத்தல்‌ | 
424. தொழுதபோது கைப்பிடித்‌ அக்‌ சும்பிளி தனிலிருத்தி 
சுத்தவீ ரன்‌ உன்னைப்போலே உண்டோ ? 


.சுருதியுள்ள சேகுவனும்‌ நீயே, 


425. தம்மானமும்‌ மிகக்கொடுத்து தந்தப்‌ பல்லக்கும்‌ வருத்தி 
தக்க மறப்படைகள்‌ பாலித்து நிற்கவே 
மிக்கசிரம்‌ பொதிந்து வைத்தார்‌. 


426. கய்க்கு வளை கெச்சமிட்டு காலில்ரெண்டு வீரதண்டை 
காதில்‌ பணி ௮ணிந்தப்போது 
ளு வெகுமானம்‌ கொடுத்தார்‌, 


497. பச்சைப்பட்டுப்‌ புள்ளிப்பட்டுப்‌ பட்டுத்‌ தலைப்பாவும்‌ கட்டி 
பச்சை வீரகாளி பட்டினாலே 


மிக்க பசுந்தலையைப்‌ பொதிந்து வைத்தான்‌, 


- 428. ஆக்கமுள்ள சிவியார்கள்‌ ஆறுபேரையும்‌ வரவழைத்து 
அமையாமல்‌ நீங்கள்‌ சென்‌ றப்ப இயிலே 
அனைபேரும்‌ போமென்‌ அனுப்பினார்‌. 


131 


வேறு 
| [ சாஸிசாயர்‌ மீளுதல்‌ | 
429. கட்டழக BIL. சிரமெடுத்து 
சனகபள்ளியக்‌ இலாவில்‌ வைத்தார்‌ 
அட்ட திசை மெய்க்கும்‌ காளிகாயர்‌ 


அரிய சிவியாருக்‌ தானுமாக, 


430. இட்ட முடன்பண குடியும்‌ விட்டு 
இதத்த முப்பந்தல்‌ தோவாளை விட்டார்‌ ; 
கட்டப்‌ புளியஹூடு கணியா குளமும்‌ 
SLOSS காணியக்‌ குளமும்‌ விட்டார்‌, 
431. குளமும்‌ திருவிடைக்‌ கோடும்‌ விட்டு 
குழுமைச்சாடு தூவ லானும்‌“ "RT ; 
உளங்கள்‌ தவருத மன தீரன்‌ ' 
உற்ற புலியூர்க்‌ குறிச்சி விட்டார்‌. 
432. மந்திரி இரவியுட சிரமும்‌ கொண்டு 
மன்னர்‌ பெருமான்‌ இருழுன்பிலை 
சிந்தை தளரவே காளிநாயர்‌ 
இட்டெனவே வைத்தடி தொழுதான்‌, 


விருத்தம்‌ 
| எவியான்‌ மாரோடு காளிசாயர்‌ மன்னரை அடைதல்‌ ; 
மன்னர்‌ வெகுமதி கொடுத்தல்‌] 
433, வைத்தடி தொழுது நிற்க மன்னர்முன்‌ காளிகாயர்‌. 
Ags sips தெளிக்து கூட வந்ததோர்‌ சிவியான்‌ மார்க்கு 
அத்த கடயம்‌ முடுகு அழகதோர்‌ தலைப்பா சட்டை 
மெத்தவே வெகுமானித்‌து மேவியே விடை கொடுத்தார்‌, 
434. விடைதனைக்‌ கொடுத்து மன்னர்‌ விரைந்‌ துடன்‌ இவியான்மார்கள்‌ 
அடிதொழு துடனே அன்று அவர்களும்‌ போனபோதே 
கடியாமல்‌ சிவிகைக்‌ கொண்டு வந்ததோர்‌ காஸிகாயர்‌ 
உடல அ விறைக்க உள்ளம்‌ தள்ளாடித்‌ தளர்க்து நின்றான்‌, 
வேறு 
| வெட்டுப்பட்ட தலையை இரவியின்‌ உடலோடு 
இணைத்துப்‌ பார்க்கும்படி மன்னர்‌ கூறல்‌] 
435. அடிதொழுஅ கரளிகாயர்‌ நிற்குமக்த வேளையிலே 
- அரசர்‌ திருவுள்ளம்‌ பற்றுவாபே 
அன மார்த்தாண்டன்‌ சடையனோடே, 


132 


436, வடிவுடைய மந்திரி இரவிப்பிள்ளை பாடதிலே 
வாய்த்த சிரக்தனை இணை கஅப்‌ பாருமென்று 
மன்னர்‌ திருவுள்ளம்‌ பற்றுவாரே. 

487. திருவுள்ளம்‌ பற்றக்‌ கேட்டு மார்த்தாண்டன்‌ சடைய னும்‌ 
Anis மந்திரிமார்களும்‌ கூடியே 
Ariston யிணை த்தப்‌ பார்த்தபோதே, 

438. உருவுசலை வடிவழகன்‌ மந்திரி இரவியுடே 
உற்றசிரம்‌ தானிதென்று சொல்லி 


உடனே மன்னோ டறிவித்தாரே, 


[அண்ணர்‌ மார்த்தாண்டர்‌ வருந்துதல்‌] 
489. அறிவித்து மந்திரிமார்‌ அனைபேரும்‌ நித்கும்‌ கேரம்‌ 
அன்ற மார்த்தாண்டன்‌ FOL LION தானும்‌ 


அழகாய்‌ இரவி கய்யைமுக த்‌ தணை த்தார்‌, 


440, அணைத்து முகந்‌ தன்னில்‌ வைத்து இருகண்ணினாலே ஒற்றி 
அரசர்‌ பெருமாளை மறந்தீ2ரா ? வளர்த்த 
அண்ணமயையும்‌ மறந்தீ ரா ? பிளளே | 

441. குணமதாய்ப்‌ பெத்‌.று வளர்த்த தாயாரையும்‌ நீர்‌ மறந்து 
குஞ்சிரவி மாரை மறந்திரோ 7 நீறாம்‌ 
கூன்‌ உ ஆசையெலாம்‌ விடிடு இறந்தீரோ ? 

442, தம்பியரே | நீரும்படை போவதறியாமல்‌ 
தக்கதொரு வம்புமூலைக்‌ கய்யில்‌ 
சமர்பொரு வறுக்குகானும்‌ போனேன்‌. 

443. வம்புமூலைக்‌ கய்யில்‌ கானும்‌ போன செய்தியை அறிந்து 
வடுகப்‌ படைக்குள்‌ இறக்கி வெட்டித்‌ தம்பி 
வயமறியாமல்‌ படுவானேன்‌ 7 

444. என்று சொல்லி மார்த்தாண்டன்‌ சடையனும்‌ புலம்பியழ 
ஏற்றபர ராசா தம்புசானும்‌ 
இங்கி மந்திரியைத்‌ அயரமாற்றி. 

[மார்த்தாண்டரை மன்னர்‌ அயரமாற்றி, இரவியைப்‌ பாடடக்கச்‌ கூறுதல்‌ ; 

இரவியின்‌ மனைவி wig விழுதல்‌] 

445, அன்றாசர்‌ பெருமாளும்‌ மந்திரிமார்‌ தங்களுடன்‌ 
ஆள்வி ரன்‌ இரவி மந்திரியை 
அன்பினுடன்‌ பாட்டக்கு மென்றார்‌, 


440. 


447. 


448. 


449. 


450. 


451. 


452. 


453. 


133 


விருத்தம்‌ 
பாடதை அடக்கவென்று பாரதில்‌ அரசன்‌ சொல்ல 
வேளையில்‌ மந்திரி மல்சை விரும்பியே செவியில்‌ கேட்டு 
ஆணதி லழகன்‌ எந்தன்‌ அழகான மந்திரி தன்னைத்‌ 
தானவள ஐடி வந்து தான்கண்டு விழுந்தா என்றே. 


கண்ட'போ தந்த மல்கை கணவன்‌ தன்‌ பாடு கண்டு 
அண்டர்கோ னுலகில்போக அயன்விதித்தானோ உம்மை? 
தெண்டமிட்‌ டிருகையாலே சிறீந்தகால்‌ முகத்தில்‌ நெஞ்சில்‌ 
அண்டு மாலிலை வயிற்றில்‌ அறைக்‌ துடன்‌ விழுந்தாள்‌ தானே, 


வேறு 
[இரவியின்‌ மனைவி புலம்புதல்‌ : தாயார்‌ புலம்புதல்‌] 
விழுந்து மண்ணில்‌ புரண்டழுது 
வீசனமுற்றாள்‌ மங்கை கல்லான 
அழுந்‌ அயரால்‌ வெதனமுத்று 
ஆவி தளர்ந்‌ தேது சொல்வாள்‌ : 


்‌ எழுத்தும்‌ படியினால்‌ வந்ததுக்கு 


எண்ணி மனம்கொக்தால்‌ விதிவிடுமோ ? 


விதித்த விதிக்னெி மதிகளுண்டோ ? 
வெல்ல ஒண்ணாது ஒருவசாலும்‌ ; 

சதித்தாரே உம்மை மக்திரிமார்‌ ; 
தாய்க்குத்‌ தாயென்று இருந்தேனே, 


என்று புலம்பியே மக்திரிதன்‌ 

ஏந்திழை யாளும்‌ அயரமுற்றாள்‌ ;. 
நன்றி யுடனவர்‌ முகம்‌ பார்தது 

நடுங்க அழு இடன்‌ ஏது சொல்வாள்‌ : 


மன்‌ றுதனை நீரும்‌ மறந்தீரோ ? 
மா தாவையும்‌ நீர்‌ மறக்திரோ ? 
மங்கை என்னையும்‌ நீர்‌ மறந்த Bar? 
மந்திரி மரரையும்‌ மதக்தி ssa? 


கருதும்‌ வேணாட்டை மறந்திரோ P 
கனம்கொ ளுலகத்தை மறந்திரோ ? 


134 


454, சென்ற படைவீட்டை மறந்திரோ ? 
சேனை கருவலம்‌ மறந்திரோ ? 
வண்டார்‌ தொடைமார்ப! என்னையும்‌ நீர்‌ 


மறந்து பிரிந்து ௮ண்ணரையும்‌ மறந்தீரோ P 


458. அன்னையரறாங்‌ காணா இருப்பார்களோ? 
அரசர்‌ பெருமாளும்‌ தேடாசோ? 
கன்னனைப்போல்‌ வடிவழகன்‌ உம்மைக்‌ 


சண்டவர்களும்‌ ௮றுவாசோ 2 


வேறு 


456. ஆறுவேூனோ கானுமினி 
அருங்கனலில்‌ விமுமளவும்‌ ? 
தேறுவனோ £ கானுமின்று 
தீக்கனலில்‌ மாளுவனோ ? 


457. - மாரனைப்போல்‌ வழிவழகன்‌ 
மன தீரா! உம்முடைய 

காரனைய குழல்முடியில்‌ 
கட்டினதோர்‌ கிவ தாடும்‌ 


458. பூமதனே ! உம்முடைய 
பூமுடிக்கே -தானிணங்க 
பூவிட்ட உறுமாலும்‌ ~ 
பொன்னரிய மாலைகளும்‌ 


459, தேய்பிறைபோல்‌ கெற்றிகனில்‌ 
இலஸவரிக்‌ குறியழகும்‌ 

சேயமதி முகத்தழகும்‌ 

.. சிறுபுருவ விழியழகும்‌ 


460. கதிரவனார்‌ ஒளியஅபோல்‌ 
காண்பேனோ நானுமினி ? 
வையகத்தில்‌ கீர்த்திகொண்டார்‌ 
வாளிரவி உம்முடைய 


461. வன்ன மொத்த கழுத்ததிலே 
வயிரமுத்து மாலைகளும்‌ 
மார்வி லிட்ட சந்தணமும்‌ 
வாள்‌ பூட்டு கையழகும்‌ 


1 35 


462, சய்யிலிட்ட முஅக்குவனை 
கனகவீர சங்கிலியும்‌ 
வெய்யவனார்‌ ஒளிய அபோல்‌ 
வீ இயிலும்‌ சாணேனே, 


463. ஒய்யார ஈடையழகும்‌ 
உடுத்த ஒற்றைப்‌ பருமுதியும்‌ 
இற்றைப்‌ பருமுதியும்‌ 
ஒஅக்னெதோர்‌ வெற்றிலையும்‌ 


404, வெற்றிலையும்‌ தானருந்தி 
விரித்தமுந்தி ஒலியலுமாய்‌ 
ஒலியலிட்ட முந்தியுமாய்‌ 


உல்லாசக்‌ கய்விச்சும்‌ 


465. mal taib வாளிலிட்ட 
scar சங்இலியும்‌ 
்‌ வெள்ளிக்‌ கரண்டகமும்‌ 


வேதிட்ட சுண்ணாம்பும்‌ 


466. ஒள்ளியதோர்‌ செறுக்கனுமாய்‌ 
உல்லாச நடையழகும்‌ 
மனனவரை முகங்காட்டி 
| வரும்பவனி காணேனே. 


467. காணேனே உம்முடைய 
கச்சை கட்டும்‌ சித்திரமும்‌ 

கச்சை கட்டி எண்ணெயிட்டு 
Sous தானெடுத்து 


468. இச்சையுடன்‌ வான்பூட்டி . 
இலங்கமதில்‌ உள்புகுந்து 
பச்சைப்‌ பரிசையுமாய்ப்‌ 


பாங்கனுடன்‌ கால்தாக்‌இ 


409. பாங்கினுடன்‌ கசால்தாக்கிப்‌ : . 
ப. ரபசென நடந்து சென்று 

பாங்கொடன்‌ தடுத்து வெட்டும்‌ 
வார்ததாரம்‌ கேளேனோ ? 


470. 


471, 


472. 


473. 


474. 


475. 


476. 


417. 


136 


வார்த்தார முறையழகும்‌ 
வாள்மயிலுஞ்‌ சித்திரமும்‌ 

பார்த்திருக்தும்‌ கானுமினிப்‌ 
பலபொழுதும்‌ தேடுவேனா ? 


நித்திரையில்‌ தேடுவனோ ? 
நிரிறந்த போதேகான 
வாசமில்லாப்‌ பூவானேன்‌ A 


௬ ௬ t . 
மண்ணிழந்த மரமானேன்‌, 


பத்தாம்‌ இருகாளில்‌ மன்னா 
பவனிவரும்‌ வேளையிலே 

இத்திரம்போல்‌ வாள்பூட்டித்‌ 
தென்னர்பெருமாள்‌ திருமுன்‌ 


தென்னர்‌ பெருமாள்‌ திருமுன்‌ 
சேவித்துவரும்‌ 9/60 GID 

அந்நேரம்‌ இருபேருமாய்‌ 
அகமஒழ்ந்து' மனசு மெய்த்த 


Dadia மனம்‌ களிபுகுர்‌அ 
மேடையின்மேல்‌ பார்த்திருப்போம்‌ ; 
கொத்தலரும்‌ மேடையின்மேல்‌ 
கூடியங்கே பார்த்திருப்போம்‌. 


வித்தா. மலர்மார்பா ! 
விரைந்துவரக்‌ கரணேனோ? 

காணேனே உம்முடைய 
கட்டழகும்‌ சித்திரமும்‌ 


பூவையர்கள்‌ மலர்மார்பா ! 


போர்க்கள த்தில்‌ மடிந்தீரோ ? 


| நேசமுற்ற தோர்வடிவாய்‌ 


்‌ நீரிறந்த போதேகான்‌ 


வாசமற்ற பூவானேன்‌, 


மண்ணிழந்த மரமானேன்‌ ; 


பாசமுத்ற நாளதிலே 


பாடுபட்டீர்‌ நீசல்லவோ ? 


137 


478, ஆசையெல்லாம்‌ மறந்திரோ என்‌ 
ஆணழகா என்‌ தழுதாள்‌. 


479, என்றுசொல்லி மங்கையரும்‌ 
மாதாவும்‌ தான்‌ அழவே, 
மந்திரியைப்‌ பாடடக்க 
மன்னவரும்‌ எழுந்தருள 


வேறு 


[ இரவியின்‌ மனையில்‌ மன்னர்‌ எழுர்தறானி, தாயார்க்கும்‌ மனைவிக்கும்‌ 
அறுதல்கூறி நீட்டுக்‌ கொடுத்தல்‌] 


480, முந்தப்‌ பொட்டகத்தின்‌ தாள்‌ திறந்து 
முழுத்த வீரகாளிப்‌ பட்டெடுத்தார்‌, 


481. சிந்தை குடிகொண்ட மன்னவரும்‌ - 
சிறந்த Hose ri பரிகலமும்‌ 
மந்திரி இரவிதன்‌ மனை தனிலே 


மன்னவரும்‌ அங்கே எழுந்தருள 


452, மன்னர்‌ மனைதன்னில்‌ எழுந்தருள 
மங்கையரும்‌ பைங்கொடியும்‌ 
அன்னியாய மென்ற திரு முன்பிலே 
அய்யோ என்றுசொல்லி விமுந்தமுதார்‌. 


483, விழுந்தவர்கள்‌ அழு இடவே 
வேந்தர்‌ பேருமாளும்‌ மிகச்சலித்‌.து 
பொருக்தும்‌ படிமன்னர்‌ பரிவட்ட தைத 


புத்திச்‌ சலிப்போடே முகத்தணைத்து 


484, அன்ற இருமுத்தும்‌ விழுத்தாடி - 
“ret மந்திரிதன்‌ தாயார்க்கும்‌ 
வென்‌ றியுடன்‌ நல்லாள்‌ மங்கையர்க்கும்‌ 


வெசனம்‌ தீரவே திருவள்‌ எமாய்‌, 


485, ஒன்றுக்கும்‌ நீங்கள்‌ மலன்கவேண்டாம்‌' 
உறுதியுட னவர்‌ இருந்தாப்‌ போலே 
நன்றியுடன்‌ உங்கள்‌ எல்லோரையும்‌ 
"கானும்‌ காப்பாற்றிக்‌ கொள்வேனென்றார்‌, 


18 


138 


486, என்று மந்திரிதன்‌ தாயார்க்கும்‌ 
ஏந்திழை யாளுக்கும்‌ புத்திசொல்லி 
நன்‌ நியுட்ன்‌ மன்னர்‌ மனம்தெளிந்து 


நாடி மங்கைமார்க்கும்‌ தமைய னுக்கும்‌ 


487, காட்டில்‌ சனமெய்க்க இறகூலியும்‌ 
நன்றாக மன்னர்‌ நீட்டெழுதி 
நீட்டெழுதி மன்னர்‌ முத்திரையிட்டு . 
நேச முடனவர்‌ தான்கொடுத்தார்‌, 


488. வாட்டமற மன்னர்‌ தான்கொடுத்து 


மக்திரியைப்‌ பாடடக்கு மென்றார்‌. 


வேறு 
(இரவி! யைப்‌ பாடடக்குதல்‌] : 


489. பாடடக்க Dua eia மந்திரிமார்‌ ஒத்அக்கூடி. 
i பட்டுவிர காளிகொண்டு மூடி யெடுத்துப்‌ 
பல்லக்கின்‌ மேல்டெத்து வாரே, 


490. கோடையிடிபோல்வெடிகள்‌ திடிமென அதிரிடவே 


கூடவே சங்கு கனகதப்பும்‌ 
கொம்பு. சன்ன வீராணத்‌ தொனியுமாய்‌ 


491, சின்னவீராண முழங்கத்‌ இடிமென AAN Gaw 
தி | சறந்தபல வாத்தியம்‌ முழங்கவே 
திட்டெனவே மன்னர்‌ எழுந்தருள 


492, முன்னவர்‌ எழுக்தருளிப்‌ பாடடக்க வேணுமென்று 
முத்துக்குடை வெஞ்சாம.ரம்‌ விசவே 
முன்னும்‌ பின்னும்‌ மந்திரிமார்‌ சூழவே 


493. சூழவே ர தன்னில்‌ அடுக்கனதோர்‌ கட்டையிலே 
்‌ சுற்நிமூணு வளையமாக வந்து 
_ சுத்தவீரன்‌ இரவி மந்திரியை 


494, மக்திரியைப்‌ பாடடக்க வேணுமென்‌ அ மன்னர்‌ சொல்ல 


வாகினுடன்‌ திருவுள்ளங்‌ கல்ப்பித்தார்‌ 
வரிசையுளள முறைமைக்காசர்க்‌ கன்று 


495, 


496. 


139 


முந்தவே முழைமைச்காரர்‌ தங்களுக்கு லேண்டக்தக்க 
முழைமைக ளெல்லாம்‌ சொடுத்து மன்னர்‌ 


முகனையுடன்‌ பாடடக்கு மென்றார்‌, 


அந்நாளில்‌ உள்ளமுறை ஆனதெல்லாம்‌ அங்குச்செய்து 
ஆள்வீரன்‌ இரவி மந்திரியை 


அன்பினுடன்‌ பாடடக்குவாரே, 


[காளிராயர்க்கு வஞ்சிமன்னர்‌ சாவேற்று விருத்தி அருளி, இரவியின்‌ 


497, 
498. 
499, 
500, 
501. 
502, 


503 


| தாயார்க்கு நன்மொழிகூதி, வீ த்திருத்தல்‌] 


அடக்யே மந்திரிமார்‌ அனைபேரும்‌ நிற்கும்நேரம்‌ 
அதிசூரன்‌ காளிகாய ரோடே 
அரசர்‌ திருவுள்ளம்‌ பற்றுவாராம்‌, 


இடமாக உன்னுடைய ஊரும்‌ பேரும்‌ உன்குலமும்‌ 
செப்பிடு என்று மன்ன.ரருள 
செக்கால னானடியேன்‌ என்றான்‌. 


செக்காலை நானடியேன்‌ சேர்ந்திருக்கும்‌ குப்பப்பாடு 
தேசவும்‌ குஞ்சரக்‌ கோடதென்றான்‌ ; 
சிறந்த பேருங்‌ காளிஎன்‌ DOTS EIT 


என்ற போதில்‌ வஞ்ச பசசாசர்‌ மன்னர்‌ மகிழ்ந்து 
ஏ.ற்றவளை கைக்குநல்ல முடுகும்‌ 


இகல்வீ. ரன்‌ காளிகாயர்க்‌ கன்று 


நன்றியு.....ன்‌ உன தனக்‌ கச்‌ சந்ததிப்‌ பிரமாணமாக 
நலமுடன்‌ குஞ்சமக்‌ கோடுப இயில்‌ 
நாணயமா யிருகல நிலமும்‌ 


இருகல கிலமஅவும்‌ சாவேற்றி விருத்தியாக 
இததத மார்த்தாண்டன்‌ சடையனை அழைக்து 
இகல்வீர காளிசாயர்க்‌ கன்று 


மார்த்தாண்டன்‌ சடையனை வரவழைத்து மன்னவரும்‌ 
வாகினுடன்‌ காளிநாயர்க்‌ கன்று 
வண்மையினாலே கொடுத்து மன்னர்‌ 


140 
504, மன்னர்‌ மந்திரிதன்‌ காயா க புத்திசொலலி 
வாழும்‌:சென்றபடை வீடும்விட்டு 
மன்னர்‌ கல்குள ததிலே எழுந்தருள 
505. கல்குளத்தில்‌ கோவிக்கலலில்‌ காவல செழுந்தருளி 


கலியாணம்‌ போலே மன்னர்‌ தானும்‌ நீல 
கண்டர்‌! அருளால்‌ வீற்றிருந்தார்‌. 


-EE E pE EY ளகக ககக கைக கைக சைகை சை சைதாகளைளளகை 
Solden & Co., Madras, Q. H, MS, 151—200/7-i-+v. 


